பால் நாவலம். 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( பகுதி 1 ) 


தி . கோவிந்தராசன் 


E 


பயனாக 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


செடி 


First Edition - August, 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 482 


© Tamil Nadu Text Book Society 


DIFFERENTIAL EQUATIONS ( Vol . 1 ) 


T. GOVINDARAJAN 


Price Rs . 5-15 


& Published by the Tamil 
Nadu Text Book Society 
under the Centrally Sponsored 
Soheme of Production of books 
and literature in regional 
languages at the University 
level, of the Government of 
India in the Ministry of Edu 
cation and Social Welfare 
(Department of Culture ), New 
Delhi . 


Printed by 
Kabeer Printing Works, 
Madras - 600005 . 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

(தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின்மூன் 
றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. வகுப்பு 
மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே கற்று 
வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக வகுப்பிலும் 
( P.U.C.), 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப்படிப்பு வகுப்புகளிலும் அறி 
வியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
‘ தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் 
களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் 
தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக 
இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்றுவருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரி 
யர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்று 
விப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் 
பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் 
குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் நூல்கள் 
எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , வேதி 
யியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , தாவரவியல் , 
பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி நூல்கள் , மொழி 
பெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் நாட்டுப் பாடநூல் 
நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான வகைக்கெழுச் சமன்பாடுகள் ( பகுதி 1 ) 
என்ற இந்நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 482 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 
நூல்களையும் சேர்த்து இதுவரை 517 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் 
நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் 
பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர் 
களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே தமிழன்னையின் 
குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங்களின் பல்வகை 
உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 

1 


24 


... 


56 
79 


89 


108 


... 


1. தோற்றுவாய் 
2. முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் - சில திட்ட 

மான அமைப்புகள் 
3. முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள்- பொருத்த 

மான வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
4. n-வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 
5. செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 
6. வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் தீர்வுகளும் 

முழுத் தீர்வுகளும் 
7. ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் -மாறிகளை 

யுடைய கெழுக்கள் -- ஒருபடித்தான சமன்பாடுகள் 
8. பொருத்தமான வகைக்கெழுச் 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் ; சில 
சிறப்பான அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 
9. இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் - சில 

சிறப்பு முறைகள் 
10( A ) . வடிவ கணிதப் பயன்பாடுகள் 
10( B ) . நிலையியக்கவியலில் பயன்பாடுகள் ( முதல் வரிசை 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் ) 
கலைச்சொற்கள் 
புத்தகப் பட்டியல் 


127 


139 


... 


157 


... 


193 


211 


225 


240 


தோற்றுவாய் 
( Introduction ) 


1-1 . முன்னுரை 

இயற் கணிதத்திலும் நுண் கணிதத்திலும் y = F ( w ) என்பது 
போன்ற சார்புகளைப்பற்றி நாம் பல 

கோணங்களில் பார்த்திருக் 
கின்றோம் . இச் சார்பை ( x , y ) = 0 என்ற வகையிலும் எழுதலாமென 
நமக்குத் தெரியும் . ( x , y ) = 0 என்ற சமன்பாட்டில் சில மாறிலிகள் 
தோன்றக்கூடும் ; அப்படிப்பட்ட மாறிலி ஒன்று a எனக் கொள்வோம் . 
இச் சமன்பாடு கொண்டு , புஇன் மதிப்பை இன் சார்பாக நாம் 
கண்டால் , y இன் மதிப்பில் a உம் தொடர்பு 

தொடர்பு கொண்டிருக்கும் . 
( எ.கா.: 2 + y3 = 3avy ) . இப்போது a க்கு வெவ்வேறு மதிப்புக் 
கொடுப்போமானால் , அந்தந்த a க்குரிய ஒரு ஏமதிப்பு பெறப்படும் . 
எனவே புக்கு a டடனும் தொடர்புண்டு என்பதை நாம் ஏற்கும்போது , 
மேற்கூறிய சமன்பாட்டை 
( x , y , a ) = 0 

.. ( 1 ) 


என எழுதுவதும் ஏற்புடையதாகும் . இந்தச் சமன்பாடு ( 1 ) கொண்டு , 
a க்கு உரிய மதிப்புக்குப் பொருத்தமான ஏஐக் காண மற்றோர் சமன் 
பாடும் பெறலாம் . ( 1 ) இல் , இரு பக்கங்களுக்கும் ஒட்டிய முழு வகைக் 
கெழு காண்போமானால் 


0p , a dy 


+ 


... ( 2 ) 


0y de 


ay 


00. 
இங்கு மரபுப்படி 

உம் முறையே ! என்ற சார்புக்கு 2 

» 
ஒட்டிய , y ஒட்டிய பகுப்பு வகைக்கெழுக்களாகும் . 

1581-1 


2 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இப்போது ( 1 ), ( 2 ) என்ற இரு சமன்பாடுகளுக்கு மிடையே a என்ற 
மாறிலியை நீக்குவோமானால் , நமக்கு 

dy 
w, y , 

...( 3 ) 
dx 
என்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும் . இப்போது f என்ற சார்பமைப்பு - 
என்ற சார்பமைப்பைப் பொருத்தேயிருக்கும் . சமன்பாடு ( 1 ) வழியாகப் 
பெறக்கூடிய எல்லா மதிப்புகளையும் சமன்பாடு ( 3 ) தன்னகத்தே 
தாங்கி நிற்கிறது . மேலும் நாம் ( 1 ) , ( 2 ) என்ற இரண்டு சமன்பாடு 
களையும் ஒருங்கே கொண்டு (3 ) ஐப் பெறும் காரணத்தால் ( ஐ , y , a ) = 0 
என்ற சமன்பாட்டில் எக்குப் பதிலாக 5 அல்லது C அல்லது எந்த ஒரு 
மாறிலி இராசி இருப்பினும் a இன் எந்த மதிப்புக்கும் ( 3 ) பொருந்தும் ; 
ஏனெனில் அம்மாறிலியை அறவே விலக்கிவிடுகிறோம் ; படிப்படியாக 
விலக்கும் முறையும் மாறாதிருக்கும் எனக் கண்டுகொள்க . 

எடுத்துக்காட்டு : 23 + ys = 3axy எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
வகைக்கெழு காண 
dy 

dy 
32 + 3y? 
dx 

dx 
என்ற சமன்பாடு கிடைக்கப்பெறும் . எனவே 

T + y3 

3axy 
dy 

dy 
3 + y . 

3a 
da 

da 


a ஐ நீக்க 


23 + y3 


3 (= +y^* ! ) | 

3 ) + 


Ty 

dy 
Y + 3 

da 


...... 


அதாவது 
dy 

dy 
( y + 

2 y ? 
dx 

dx 
இதைச் சுருக்கி இடம் மாற்றி எழுதினால் 

dy 

( 23-2y3) + y ( 93-223) = 0 

da 
என்ற a தொடர்பற்ற சமன்பாடு கிட்டுவதைக் காண்க . 

மேலே கூறியபடி , எக்குப் பதிலாக b , c , d ,... என்ற எந்த மாறிலி 
இருப்பினும் , அதை விலக்கும் முறையும் ஒன்றே , விலக்கிப் பெறப்படும் 
சமன்பாடும் ஒன்றேயெனக் காணலாம் . 


தோற்றுவாய் 


3 


இவ்வாறே Y ( x , y , a , b ) = 0 என்ற வகையில் y இன் மதிப்பு ,, 
a , b என்ற இரண்டு வெவ்வேறு மாறிலிகளோடு தொடர்பு பெற்றிருப் 
பின் , பின் வரும் முறைப்படி , a , b என்ற இரு மாறிலிகளும் விலக்கப் 
பட்ட ஒரு சமன்பாட்டினைப் பெறலாம் . 

Y ( x , y , a , b) = 0 
( 4 ) இல் இரு முறை , ஒன்றன் பின் ஒன்றாக Y இன் ஒட்டிய முழு வகைக் 
கெழு காணில் 
ay ay 

Y dy 
+ = 0 

... ( 5 ) 
am 
எனவும் , 

2024 dv 82Y / dy ay d²y 
+ 

= 0 ....... (6 ) 
Oray de 0y dx 
எனவும் இரு சமன்பாடுகள் பெறப்படும் . ( 4 ) , ( 5 ) , ( 6) என்ற மூன்று 
சமன்பாடுகளிலிருந்து a , 5 இரண்டையும் விலக்கினால் 

dy d²y 
F = 0 

......( 7 ) 


ay da 


82Y 

+ 
022 


( 3 ) 


ay dx2 


( க 


3 , y , aw dx ? 


) 


என்று a , b இரண்டும் நீங்கியதோர் சமன்பாடு கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு : * y : ae " + be- " 

....... ( A ) 
எனக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . தொடர்ச்சியாக ஒட்டிய வகைக் 
கெழு காணின் 

dy 
= ae* -be -3 

. ( B ) 


y tx da 


M 


dy day 

+ m 
dm dx² 


+ 


dy 
dz 


= ae" + be 


.... ( C ) 


dy 


+2 


( A ) , ( B ) , ( C ) என்ற மூன்று சமன்பாடுகளிலிருந்தும் இங்கு மிக 
எளிதில் a , b இரண்டையும் நீக்கலாம் . ( A ) இன் வலக் கைப்புறமும் 
( C ) இன் வலக்கைப் புறமும் ஒன்றே . எனவே 

day 
Ty == dx² 

....... ( D ) 
dx 
என்ற சமன்பாடு பெறப்படுகிறது . a , b இரண்டிற்கும் எந்த மதிப்பும் 
கொடுத்து y ஐப் பெற்றால் அந்த ஆனது ( D ) இல் அடங்கியுள்ளது . 
இந்த முறையைத் தொடர்ந்து பயன்படுத்தினால் 
H ( x , y , aj , ayy ... , a . ) = 0 

..... (8) 


4 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என்ற சமன்பாட்டிலுள்ள ay , az , ... , a , எனப்படும் n மாறிலிகளையும் 
நீக்கிய ஒரு சமன்பாடு 

dy day 
G x , y , dx dx2² 

...... ( 9 ) 

da " 
என்ற அமைப்பில் பெறக்கூடும் . 


* ) 


குறிப்பு : இப்பொழுது கொடுக்கப்பட்ட சமன்பாடு u ( w , y ) = a 
என இருப்பின் , அதாவது முற்றிலும் ஐ , y ஆல் மட்டுமே அமைந்த 
u ( 3 , 3 ) என்ற சார்பு ஒரு மாறிலிக்குச் சமம் என்றிருப்பின் , 

au au dy 
+ 

...... ( 10 ) 
= 
என்ற சமன்பாடு எ நீங்கலாகப் பெறப்படுகிறது . 


0y de 


எடுத்துக்காட்டு : 2 + y ? = a ? எனக் கொடுக்கப்பட்டால் , வகைக் 
கெழு காண 


23 + 29 % 


அல்லது 

dy 
* + y 

da 


= 0 


. ( E ) 


என்ற 


a இன் சார்பற்ற , சமன்பாடு நேரடியாகவே கிடைக்கப் 
பெறுகிறது . a க்குரிய எல்லா மதிப்புகளுக்கும் ( E ) என்ற சமன்பாடு 
ஒரு வட்ட இனத்தைத் தருகிறது ; ஆய ஆதி மையமாக , எந்த 
ஆரமுடையதாயினும் அக்குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு 

dy 

= 0 


w + y da 


எனவாகின்றது . 


1-2 . முன் பத்தியில் (3) , ( 7 ) , (9) , ( 10 ) என்ற பொது அமைப்பில் 
உள்ளவை யாவும் வகைக்கெழுச் சமன்பாடுகள் எனப்படும் ; குறிப்பாக 
( I ), ( D ) , ( E ) என்பவையும் வகைக்கெழுச் சமன்பாடுகளாகும் . 

( I ) குறிக்கும் சமன்பாடு 33 + y = 3axy என்ற குடும்பத்தையும் , 
( D ) குறிக்கும் சமன்பாடு ®y = ae " + be- * என்ற குடும்பத்தையும் , 

( E ) குறிக்கும் சமன்பாடு 2 + y ? = a2 என்ற குடும்பத்தையும் 
பொதுப்படக் குறித்து நிற்பனவாம் ; இங்கு a , 5 எம்மதிப்புகளேனும் 
ஏற்கலாம் . 


தோற்றுவாய் 


5 


( 1) என்பது (3) ன் தீர்வு ; 
( 4 ) என்பது ( 7 ) ன் தீர்வு ; 
( 8 ) என்பது ( 9) ன் தீர்வு ; 


எனப்படும் . அதாவது ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டுக்குத் தீர்வு 
காணுதல் எனில் அச்சமன்பாடு எந்த முதற் சமன்பாட்டிலிருந்து 
கிடைத்ததோ அம்முதற் சமன்பாட்டைக் கண்டுபிடிப்பதாகும் ; அதாவது 
தீர்வில் வகைக்கெழுக்கள் தோன்றாமல் மாறிகளுக்கிடைப்பட்ட 
தொடர்பு மட்டுமே பெறப்படும் . 


1-3 . ( 1 ) இலிருந்து ( 3 ) ஐக் காணும் போது ஒரு மாறிலி விலக்கப் 
பட்டது ; மறுதலையாக ( 3) இலிருந்து ( 1 ) ஐக் காண்போமானால் , தீர்வில் 
ஒரு மாறிலி நுழையும் என்று எதிர்பார்க்கலாமல்லவா ? அதேமாதிரியாக , 
n மாறிலிகள் உள்ள ஒரு சமன்பாடு கொண்டு n வது வகைக்கெழு 
வரையில் கண்டு , கொடுக்கப்பட்ட முதற் சமன்பாட்டையும் மேலும் 
வகைக்கெழுக்கள் உள்ள n சமன்பாடுகளையும் கொண்டு , மாறி 
லிகளை நீக்கி ஒரு n வரிசைச் சமன்பாட்டைப் பெறுவது போல , ஒரு 
n வரிசைச் சமன்பாட்டிலிருந்து அதன் முதற் சமன்பாட்டுக்கு அல்லது 
வகைக்கெழுக்கள் நீங்கிய தீர்வுக்குச் செல்லும்போது முறையாக 
n மாறிலிகள் தீர்வில் நுழைவதை நாம் எதிர்பார்க்க வேண்டுமல்லவா ? 


எப்படி இம்மாறிலிகள் வகைக்கெழுச் சமன்பாட்டுத் தீர்வுகளில் 
நுழைகின்றன என்பதை நாம் எளிதில் காணலாம் . எடுத்துக்காட்டாக 
4 ( x , y , a ) = 0 என்ற சமன்பாட்டிலிருந்து a ஐ நீக்கிய பின் கிடைக்கப் 
பெறும் வகைக்கெழுச் சமன்பாடு 

dy 

+ N = 0 
dx 


MM 


என்று 


கொள்வோம் . M , N 

இரண்டும் 2 , y என்ற 
மாறிகளைக் கொண்ட சார்புகள் . இயற்கணித முறைப்படி 
( x , y , a ) = 0 என்பது ஒரு வளைவரைக்குரிய சமன்பாடு ; வகை 

dy 
நுண் கணிதப்படி , என்பது அவ் வளைவரைக்கு P ( 3 , y ) என்ற 

da 
புள்ளியில் வரையப்படும் தொடு வரையின் சரிவு ( gradient = tany ) . 

dy -N ) 
M + 

dx 

MM 
இப்போது அச்சின்மேல் A ( 0 , 30) என்ற ஒரு புள்ளியை எடுத்துக் 

-N 
கொள்வோம் . ( 0 , yo ) என்ற மதிப்புகளை 

M 
நமக்குக் கிடைக்கும் மதிப்பே A ( 0 , 3 ) இல் அவ்வளைவரையின் சரிவு ; 


-- > இல் ஈடுசெய்தால் 


6 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எனவே அந்தச் சரிவுடைய ஒரு கோடு ( 0 , 30 ) இல் வரைந்து , மிகச் 
சிறிது தூரம் அக்கோட்டின் மேற் செல்வோம் ; அடுத்த புள்ளி B ( 3 ) , y ) க் 

-N 
குரிய மதிப்புகளை இல் ஈடுசெய்தால் , நமக்கு மற்றொரு மதிப்புக் 

M 
சிடைக்கும் ; அம் மதிப்பே B ( xy , y1 ) இல் அவ் வளைவரையின் சரிவு ; 
அச் சரிவுடைய ஒரு கோடு ( 3 , 11 ) இல் வரை . இவ்வாறாக அடுத்தடுத்த 
புள்ளிகளில் கோடுகள் வரைந்து , சிறிது சிறிது தூரமாகச் செல்லலாம் . 
நாம் ஒவ்வொரு முறையும் செல்லும் தூரம் மிக நுண்ணிதாக ஆக , 
நமக்கு ஒரு வளைவரை கிடைக்கும் . அவ் வளைவரையின் சமன்பாடு , 


MA + N = 0 


என்ற சமன்பாட்டின் ஒரு தீர்வாக அமையும் . அவ் வளைவரைக்குரிய 
ஒரு திட்டமான சமன்பாடு 1.ஐச் சார்ந்ததாய் , 

F ( x , y , yo ) = 0 
என்ற அமைப்பில் இருக்கும் ; 40 என்பது A இன் 9 ஆயத் தொலை தூர 
மாகும் . A க்குப் பதிலாக A , ( 0 , y :) என்ற மற்றொரு புள்ளியை y 
அச்சின் மேல் எடுத்துக்கொண்டு முன்கூறியபடி வளைவரை வரையக் 
கூடுமல்லவா ? அவ் வளைவரைக்குரிய ஒரு திட்டமான சமன்பாடு , ஐச் 
சார்ந்ததாய் 

F ( ஐ , 3 , y :) = 0 


என்ற அமைப்பில் இருக்கும் . இதேபோல் A , ( 0 , 32), A , ( 0 , 93 ) , ...... 
என y அச்சின் மேல் வெவ்வேறு புள்ளிகள் எடுத்து , My을 
+ N = 0 
என்ற சமன்பாட்டைச் சரியாக்கும் வகையில் எண்ணற்ற வளைவரைகள் 
வரையலாம் . அவை F ( w , y , ya) = 0 , F ( x , y , y3 ) = 0 என்ற 
வகையில் ஒரு , ஒரே ஒரு மாறிலியை ஏற்று நிற்கும் . அவ் வளைவரை 
களெல்லாம் MA + N = 0 என்ற சமன்பாட்டின் பல்வேறு தீர்வு 
களாகும் ; ஏனெனில் அவை அச் சமன்பாடான 

M Ay + N = 0 
என்ற அடிப்படையில் பெறப்படுகின்றன . ஒவ்வொரு புள்ளி வழியாகச் 
சாதாரணமாக ஒரே ஒரு 

வளைவரைதான் செல்லும் . 
M dy + N = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வில் ஒரு மாறிலி நுழைந்து 

da 
நிற்கும் . ஆனால் வளைவரையும் , அச்சும் வெட்டுமிடத்திற்குரிய y 
ஆயத் தொலையானது அம்மாறிலியாயிருக்கும் எனக் கூற முடியாது . 


எனவே 


* 


- 1 ; 


7 
தோற்றுவாய் 

1-3-1 . இதுவரை நாம் ஏற்று ஆய்ந்த சமன்பாட்டில் - இன் 
மதிப்பு ஒரு குறிப்பிட்ட ( w , y ) க்கு ஒரே ஒரு திட்டமான மதிப்பு 
அதாவது 4 = = ஆகும் . 

dy 
எடுத்துக்காட்டாக , x + y 

= 0 என்ற 

சமன்பாட்டை எடுத்துக் 

dac 
கொண்டால் 

dy 
da 

y 
என்பதாகும் . அதாவது XOY தளத்தில் , உரிய ஐ , y அச்சுகள் 
கொண்டு , புள்ளிகளை இடங் குறிப்போமானால் , ( ஐ y, y . ) என்ற புள்ளியில் 

dy 

da 91 
( w + Ax , y1 + Ays ) என்ற புள்ளியில் 

dy_ - (31+ Am ) 
dx 

y1 + Ay1 
என ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரே ஒரு 1 மதிப்புப் பெறப்படும் ; ஒன் 
றுக்கு மேற்பட்ட - மதிப்புப் பெறப்படாது . அதாவது எடுத்துக் காட் 
டாக ( 2 , 3) என்ற புள்ளியில் 

dy 

2 

da 3 
1-3-2 . அடுத்தபடியாக , வகைக்கெழுச் சமன்பாடு 

dy dy 

+ N = 0 

da 
எனவிருப்பின் , கொடுக்கப்பட்டுள்ள 3 , 9 மதிப்புகளுக்கு இருமதிப்பு 
களை உடையது . இவ் வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு 

C2 + CP + Q = 0 
( P , Q என்பவை 3 , y ஆல் ஆன சார்புகள் ; C என்பது ஒரு மாறிலி ) 
என்ற வகையில் பெறப்படும் . மாறிலி இரண்டாம் படியில் தோன்றக் 
காரணம் கண்டுகொள்க . இதைப் போல் 

dy 
+ 

+ ...... + M. = 0 
dx 

da 
என்ற சமன்பாட்டின் தீர்வு 

Cr + P.Cr - 1 + ...... + P. = 0 


-- 


dy 
da 


dy ) 


( 2 ) 


எனவே Y = 29_de 
8 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
( P1, P2 , ...., P , யாவும் ஐ , ஆல் ஆன சார்புகள் ; C ஒரு மாறிலி ) . 
மாறிலி 7 ஆம் படியில் தோன்றுவதற்குக் காரணம் கண்டுகொள்க . 

எடுத்துக்காட்டு 1 : y2 = 4av என்பது 4a அலகு செவ்வகலமுள்ள 
ஒரு பரவளையம் . ஒவ்வொரு a மதிப்பிற்கும் ஒவ்வொரு பரவளையம் 
இருக்கும் . இப்போது ஐஐப் பொருத்து வகைக்கெழு காணின் 

= 4a 


dy 
2y 

da 


dy . 


என்ற 


dy 
அதாவது y = 2x 

dx 
வகைக்கெழுச் சமன்பாடு கிட்டும் . அதாவது a எந்த 
மாறிலியாக இருப்பினும் , இப்பரவளையக் குடும்பம் , y = 4ax என்பது , 

dy y 

da - 23 
என்ற சமன்பாட்டால் பெறப்படுகின்றது . அதாவது 


இப் பரவளையக் குடும்பத்தின் பண்பு யாதெனில் , இதில் எந்தப் 
பரவளையத்திற்கும் , எந்த ஓர் இடத்திலும் வரையப்படும் தொடு 
வரையின் சரிவு 


= 2 = [ அப்புள்ளிவின் இருமடங்கும் ஆயத்தொலை 


dy 


எனவே 


Y. 

என்ற வகைக்கெழுச் சமன்பாடு , y = 4av என்ற 
de 23 
பரவளையச் சமன்பாட்டைத் தனது தீர்வாகக் கொண்டுள்ளது ; a எந்த 
மெய்யெண் மதிப்பேனும் ஏற்கலாம் ; ஆனால் அதன் பொதுப்பண்பு , 
மேலே அடைப்புக்குள் குறிப்பிடப்பட்டிருக்கும் பண்பாகும் . எனவே 
dy y 

என்ற சமன்பாட்டின் தீர்வு , a என்ற ஏதேனுமொரு மாறிலி 
doc 2 * 
யைக் கொண்ட y ? = 4ax என்ற தொடர்பாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : ( w - ay2 + y2 = 4a2 

என்ற 

தொடர்பை 
எடுத்துக் கொள்வோம் . இது ( a , 0 ) மையங்கொண்டு 2a அலகு ஆரம் 
கொண்டதொரு வட்டமாகும் . a இன் மதிப்பு வேறாக வேறாக , வெவ் 
வேறு வட்டங்கள் கிடைக்கும் . ஆனால் அக்குடும்பத்தைச் சேர்ந்த 
வட்டங்களின் பின்வரும் பண்புகள் எல்லா a மதிப்புகளுக்கும் பொது 
வாக இருப்பதைக் காணலாம் . 


9 


தோற்றுவாய் 


1 . மையம் * அச்சின் மேல் உள்ளது . 

2. வட்டம் * அச்சை வெட்டும் ஓரிடத்திற்கும் வட்ட மையத் 
திற்கும் சரியான நடுவில் ஆய ஆதி உள்ளது . 


இம்மாதிரியாக எத்தனையோ வட்டங்கள் வரையலாம் . இப்போது 
இச்சமன்பாட்டின் வகைக்கெழுச் சமன்பாட்டைக் காண்போம் . 

( w - a ) ? + y ? = 4a என்பதைக் கொண்டு ஐ ஒட்டிய வகைக் 
கெழு காண 

dy 
2 ( x - a ) + 2y 


dx 


அதாவது 

dy 
3 

dx 
என்ற தொடர்பைக் காணலாம் . a ஐ விலக்க 
dy \ 2 

= 4 [ x + y 
dx 
என்ற வகைக்கெழுச் சமன்பாடு கிடைக்கும் . 


3" ( 


அதாவது 


2 


dy 


39 


dy 
dx 


+ 8xy de 


+422 - 42 = 0 . 


இச் சமன்பாட்டில் இன் இருபடி வருவதையும் , இதன் தீர்வில் 
[ முதற் சார்பான ( w - a ) + y2 = 4a ? ] a என்ற மாறிலி இருபடியில் 
வருவதையும் காண்க . 


எடுத்துக்காட்டு 3 : 

av - y = a " 
என்ற சமன்பாட்டிற்குரிய வகைக்கெழுச் சமன்பாட்டைக் காண்போம் . 
* ஒட்டிய வகைக்கெழு காண 

dy 

da 
எனக் கிடைக்கும் . எனவே 

dy 

da 
என்ற தொடர்பைப் பயன்படுத்தி a ஐ நீக்க 


10 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என்ற வகைக்கெழுச் சமன்பாடு வருகின்றது . இதில் ( 3) 


dy ) 

+ y = 0 
ds 

dy 

n ஆவது 
படியில் வருவதையும் இதன் முதற் சமன்பாடான av - y = a " இல் 
a , 1 ஆம் படியில் இருப்பதையும் காண்க . 

1-3-3 . வகைக்கெழுச் சமன்பாடுகளின் தீர்வு காணல் : இயற் 
கணிதத்தில் ( 1 ) சாதாரணச் சமன்பாடுகள் ( Simple Equations ) 
( ஒரு தேராக் கணியம் 3 முதற்படியில் மட்டும் வருவது ) , ( 2 ) இருபடிச் 
சமன்பாடுகள் ( Quadratic Equations , - ax + br + c = 0 என்ற 
அமைப்பு ) என இருவகையான சமன்பாடுகளின் தீர்வுகளைக் கணிக்கும் 
முறை நமக்குத் தெரியும் . மேலும் முப்படி , நாற்படிச் சமன்பாடுகளை 
( ax + bx2 + cr + d = 0 , ax + bx3 + cx2 + da + 8 = 0 ) நாம் தீர்த்து 
M மதிப்புகளை - அதாவது தீர்வுகளைக்- கணிக்கலாம் . 

ஐந்துபடி , 
அதற்கு மேற்பட்ட படிகளிலுள்ள சமன்பாடுகள் , சில திட்டமான 
அமைப்புகளில் இருந்தாலொழிய , அல்லது சில திட்டமான அமைப்பு 
களுக்கு மாற்றியமைக்க முடிந்தாலொழிய , அவற்றினைத் தீர்த்து இன் 
மதிப்பினைக் காணுதல் இயலாது . எனினும் அவ்விதச் சமன்பாடு 
களுக்குத் தீர்வுகள் இல்லையென்று கூறிவிட முடியாது . பொதுவாக 
ஒரு n படி இயற்கணிதச் சமன்பாட்டிற்கு 1 தீர்வுகள் , n தீர்வுகள் 
மட்டுமே ( n and only n roots - மெய்யெண் , கற்பனை எண் தீர்வுகள் 
உட்பட ) உள்ளன என்பது நிறுவப்பட்டதோர் தேற்றமாகும் . இவை 
பற்றி விரிவாக " சமன்பாட்டியல் " என்ற நூல்களில் விரிவாகக் 
851 600TUTU . ( Burnside and Panton : Theory of Equations 
I & II என்பது ஒரு சிறந்த விரிவான நூல் ) . 

மேலும் நாம் வகை நுண்கணிதத்தில் எவ்வளவு சிக்கலான சார்பு 
கொடுக்கப்பட்டாலும் ( ஐ சார்பில் மாறி , பூ சார்புடை மாறி ) அதற்கு 

dy 


க ஓட்டிய வகைக்கெழு காணமுடியும் , அதாவது ஆ காணமுடியும். 


cot na 
1 

1 

x * x log 
எடுத்துக்காட்டாக , y = 
Vseem - d 

1 - sines 
dy 
என்ற சார்பிற்கு காணமுடியும் . ஆனால் இதன் தொகை காணமுடி 

do 
யாது . அதாவது , 
cot nx 

1 
log 

dx 
Vsec x - d 1 - sina 


/s 

- 


( - ) 


தோற்றுவாய் 


11 


என்பதைக் கணித்தல் இயலாது . ஆனால் ஒரு தொகை கட்டாயம் 
இருக்கத்தான் செய்யும் . முன் குறிப்பிட்ட இடர்ப்பாடுகள் வகைக் 
கெழுச் சமன்பாடுகளைத் தீர்ப்பதிலும் ஏற்படும் . கொடுக்கப்பட்ட 
f ( w , y ) = 0 என்ற ஒரு சமன்பாட்டிலிருந்து அதில் தோன்றும் பொது 
மாறிலிகளை நீக்கி அதற்குரிய வகைக்கெழுச் சமன்பாடு காண முடியும் . 
ஆனால் இந்த முறையில் பின்னோக்கிச் சென்று ஒரு வகைக்கெழுச் 
சமன்பாட்டின் தீர்வைக் காண்பது அவ்வளவு எளிதல்ல . ஒரு வகைக் 
கெழுச் சமன்பாடு மட்டுமே கொடுக்கப்பட்டால் , படிப்படியாக 
மாறிலியை நீக்கும் முறைப்படி , பின்னோக்கிச் செல்ல முடியாது ; 
பின்னோக்கிச் செல்வதற்கு ஒருவித முறையும் சாதாரணமாக நமக்குக் 
கிடைக்காது . எனவே சில திட்டமான முறைகளை அறிந்துகொண்டு 
தான் வகைக்கெழுச் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் காணமுடியும் . 


1-3-4 . ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு காணுதல் என்பது 
யாதெனின் , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை உண்மையாக்கும் வகையில் 
ஜக்கும் , துக்கும் உள்ள தொடர்பினைக் காணல் : அத்தொடர்பு 
y = f ( x ) என்ற முறையிலோ அல்லது f ( w, y ) = C என்ற முறையிலோ 
கிடைக்கலாம் . அல்லது 1 = [ F ( a ) dr அல்லது 2 = SH ( y ) dy 
அல்லது / Y ( x ) dx = / ¢ ( y ) ay என்ற நிலைவரை கொண்டுவந்து நிறுத்த 
முடியும் . இதில் 

இதில் JF ( x )ds அல்லது ( Y ( y ) dy இன் தொகையை 
நேரடிச் சார்புகளாகக் காணமுடியாவிட்டாலும் இந்த அமைப்பில் 
கடைசியாக நாம் தீர்வை எழுத முடியுமானாலே போதுமானது . 


எடுத்துக்காட்டாக 

y = A + / e - 3 cos- 1 ( Vaids என்ற நிலையை எய்திவிட முடியு 
மானாலே வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு காணப்பட்டதாகப் 
பொருள் ; / e - cos - 1 (VT)dxஇன் மதிப்பை நாம் நேரடியாகக் 
காணவில்லையெனினும் பரவாயில்லை . மேற்கூறியவற்றில் எது 
நமக்குச் சாத்தியமென்றாலும் தீர்வு காணப்பட்டதென்பதே பொருள் . 


1-4 . வகைக்கெழுச் சமன்பாடு - வகைகள் : 

இந்நிலையில் நாம் வகைக்கெழுச் சமன்பாடுகள் எவ்வெவ் வகை 
களில் தோன்றும் என்பதைப் பார்ப்போம் . விரிவாக , இருவகைப்பட்ட 
வகைக்கெழுச் சமன்பாடுகள் உள்ளன : 

( 1 ) சாதாரண வகைக்கெழுச் சமன்பாடுகள் ; ( Ordinary 
Differential Equations ) 

( 2 ) பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகள் ( Partial Differential 
Equations)) 


12 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


முதற் பிரிவில் ஒரே ஒரு சார்பில் மாறிதான் இருக்கும் ; வகைக் 
கெழுக்கள் அந்த ஒரே ஒரு சார்பில் மாறியைத்தான் ஒட்டியிருக்கும் . 
ஒன்றுக்கு மேற்பட்ட சார்புடை மாறிகள் இருப்பின் , எத்தனைச் சார்புடை 
மாறிகள் உள்ளனவோ அத்தனை ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற சமன் 
பாடுகள் இருக்கும் ( இருக்க வேண்டும் ) . ( இயற்கணிதத்தில் ஒருங் 
கமைச் சமன்பாடுகளின் தீர்வுகாண , இரண்டு தேராக் கணியங்கள் 
இருப்பின் இரு ஒருங்கமைச் சமன்பாடுகளும் , n தேராக் கணியங்கள் 
இருந்தால் n ஒருங்கமைச் சமன்பாடுகளும் காணத் தேவைப்படுவது 
போல ) . 


எடுத்துக்காட்டாக 

day 
( i) 


da + y = 0 


( ii ) 


t சார்பில் மாறி 


d23 
dt2? 
day 

+ 9 = t 
dt2 


ஈ , 9 இரண்டும் சார்புடை மாறி 


இரண்டாம் பிரிவில் அதாவது பகுதி வகைக்கெழுச் சமன்பாடு 
களில் , ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பில் மாறிகள் இருக்கும் . குறைந்தது 
இரண்டு சார்பில் மாறிகளும் ஒரு சார்புடை மாறியும் இருக்கலாம் . பல 
சார்புடை மாறிகள் இருக்குமானால் எத்தனைச் சார்புடை மாறிகள் 
உள்ளனவோ அத்தனை வகைக்கெழுச் சமன்பாடுகள் தேவைப்படும் . 


எடுத்துக்காட்டுகள் : 


1 . 


2 . 


2z 2z 
* + y 
am 

09 
0p 

ay 
OX 

09 
дф ay 
09 

23 


11 


- 


1-4.1 . வகைக்கெழுச் சமன்பாட்டின் வரிசையும் ( Order) 
படியும் (Degree ) : ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டில் தோன்றும் 
வகைக்கெழுவின் மிக உயர்ந்த வரிசையே அச் சமன்பாட்டின் வரிசை 
எனப்படும் . அம் மிக உயர்ந்த வரிசை வகைக்கெழுவின் மிக உயர்ந்த 
படியே அச்சமன்பாட்டின் படி எனப்படும் . பின்னர் வரும் சமன் 
பாடுகளில் அவற்றிற்குரிய வரிசைகளும் படிகளும் காண்க. 


தோற்றுவாய் 


13 


சாதாரணமாக , வகைக்கெழுக்களின் இயற்கணித அமைப்புகளே , 
நாம் காணவிருக்கும் சமன்பாடுகளில் தோன்றும் . 


எண் 


வகைக்கெழுச் சமன்பாடு 


வரிசை 


படி 


| 


சாதாரணச் சமன்பாடுகள் 
dy 
da 

= x + y 


1 .. 


1 


1 


2 . 


(6 )" 


dy 
dx 


= sin x + 1 


1 


2 


dry 


3. 


m 


1 


di + Py = Q ( c ) 


3 


6 


4. 


( day14 

+ P 


day 
da3 


dy 
da 


+ y = 0 


3 


4 


dx3 


1 


5 . 


dy 
dx 


8 


dy 


1 


22 


1+ 


) ) 


dz 
( இது எவ்வாறு என , படி மூலங்களை நீக்கிச் 

சுருக்கி அறிக ) . 
da 

+ w = f ( t ) 
dt 


6 . 


1 


1 


( ) 
3 ) + y = F ( t ) 


1 


2 


7 . 


+ y 


5 . 


2 


1 


பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
au 22u 

Orgy 
23 
дхдудz 


T 


8 . 


( 1 + % ) 


= xyz 


3 


2 


1-4-2 . ஒரு குறிப்பிட்ட சமன்பாட்டமைப்பு : 

d " y d " -1y 


des 


1 der - 1 + ..... + Pay = F ( x ) 


14 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என்பது ஒரு குறிப்பிட்ட , பொது அமைப்பிலுள்ள சமன்பாடு . இது 
n ஆம் வரிசை , முதற்படிச் சமன்பாடு ; P. , P ., ...... , P . என்பன இன் 
சார்புகள் ; மாறிலிகளாகவும் இருக்கலாம் . 


1-5 . ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடு (Linear 

Differential Equation ) : 

வகைக்கெழுச் சமன்பாட்டில் தோன்றும் படி மூலங்களையும் பின்னங் 
களையும் நீக்கியபின்பு , வகைக்கெழுக்களும் சார்புடை மாறிகளும் 
முதற்படி மட்டிலுமே தோன்றி , ஒரு வகைக்கெழு மற்றொரு வகைக் 
கெழுவைப் பெருக்கிவரும் உறுப்புகள் தோன்றாமல் தனித்தனி 
உறுப்புகள் மாறிலிகளாகவோ 

அல்லது 

சார்பில் மாறிகளின் 
சார்பாகவோ இருக்குமாயின் அச்சமன்பாடு ஒருபடிக்குரிய வகைக் 
கெழுச் சமன்பாடு எனப்படும் . பின்வருவன இவ்வகைப்பட்ட சமன் 
பாடுகள் . 

dy 

2 
dx2 

d " -19 
2 . + P , + ... + P.y = F ( x ) 

dan 
( P. , P ,, ...... , P . என்பவை ஆல்மட்டும் ஆன சார்புகள் . ) 

32V 22V 
3 . 


ப 


d" y 


dx " -1 


-- 


+ 

82V 
032 

+ 
ay ? 


0z2 


4 . 


2z | 
* 

* 


+ y 


2z | 

-z = 0 
» 


- 


1-5-1 . வகைக்கெழுச் சமன்பாட்டுத் தீர்வு : ஒரு வகைக்கெழுசீ 
சமன்பாட்டில் , வகைக்கெழுக்களை நீக்கி , மாறிகளுக்கிடையே உள்ள 
மிகப் பொதுவான தொடர்பினைக் காண்பதுதான் அச்சமன்பாட்டின் 
பொதுத் தீர்வு ( General solution ) அல்லது முதற்சார்பு ( the 
primitive ) எனப்படும் . 


1-5 • 2 . ஒரு 


+ P , 


n - 1 


வகைக்கெழுச் சமன்பாட்டின் முதற்சார்பு 
காணுதல் : 
d " y d " -1y 

+ ...... + P.y = F (m ) 
d " 

x 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . அதாவது இதிலிருந்து 
கொள்கையளவில் ( in theory ) முதற்படியாக ( n - 1 ) வரிசையிலுள்ள 
ஒரு சமன்பாட்டைக் காணலாம் . இதற்கு முதல் தொகை ( first 


தோற்றுவாய் 


15 


integral ) எனப்படும் . அது கொண்டு ( n - 2 ) வரிசையிலுள்ள ஒரு 
சமன்பாட்டைக் காணலாம் ; இதில் மொத்தம் இரண்டு பொதுமாறிலிகள் 
நுழையும் . இவ்வாறாக , படிப்படியாக , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் 
வரிசைகளைக் குறைத்துக்கொண்டே வந்து , கடைசியாக 

Y ( x , y , C. , Cz,...... , C . ) = 0 
என்ற முதற்சார்பைக் கண்டால் , சமன்பாடு முழுவதும் தீர்க்கப்பட்டது 
எனக் கூறலாம் . முதற்படியாக ( n - 1 ) வரிசையிலுள்ள ஒரு சமன்பாட் 
டைக் காணும் பொழுது , அது ஒன்றுக்கு மேற்பட்டமுறையில் பெறப் 
படலாம் . எனவே அதற்கொப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்புகளில் 
முதல் தொகைகளும் பெறப்படலாம் . ஆனால் அவையாவும் ஒன்றுக் 
கொன்று தனித்தனியாக , அதாவது தொடற்பற்றவையாக இருக்கும் 
எனக் கூறமுடியாது . சில முதல்தொகைகள் மற்றவையோடு , மாறிலிகள் 
வழியாகத் தொடர்புபெற்றும் இருக்கலாம் . ஆனால் ஒரு n வரிசை 
வகைக்கெழுச் சமன்பாட்டுக்கு n க்கு மேற்பட்ட எண்ணிக்கை 
யுள்ள ஒன்றுக்கொன்று ஏதும் தொடர்பற்ற முதல்தொகைகள் 
இருகக்முடியாது . ( ஆங்கிலத்தில் ( If the equation is of the 
nth order , it cannot have more than n independent first 
integrals ) என்பதாம் . ) 


எடுத்துக்காட்டு : பின்வரும் வகைக்கெழுச் சமன்பாட்டை 
எடுத்துக் கொள்வோம் . 

day 

+ y = 0 . 

dx2 
இதன் முதல் தொகைகள் பின்வருவனவென்று சரிபார்த்துக் கொள்ள 
லாம் . 

dy 
1 . 

+ y2 = A ? ( * ) 
dx 


குறிப்பு ( *) 
1 . 

+ y ? = A2 , 
dx 
ஐ ஒட்டிய வகைக்கெழு காண 

dy day dy 
2 + 2y 

= 0 
dx dx2 

day 
= 0 அல்லது 
dx 

dx2 


dac 


dy 


+ y = 0 


= 
என்ற சமன்பாடு கிடைக்கும் . 4 = 0 ஆனால் y = c (மாறிலி ) என்ற ஒரு தீர்வு: 


கிடைக்கும் . அதை விட்டுவிடலாம் . 


16 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


* 2 . 


( 


dy ) 

cos x + y sin x = B 
dw // 
- dy 
de 

sin x + y cos x = C 


3 . 


dy 
4 . di = y cot ( c + d ) 

m - 
ஆனால் இவை நான்கும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதுபோலத் தோன் 
றினும் A , B , C , என்ற நான்கு மாறிலிகளும் B = A . cos d. , 
C = A sin d ., B2 + C2 = A2 என்ற தொடர்புகளால் பிணைக்கப்பட்டிருப் 
பதைக் காணலாம் . 


இவ்வாறாக 1-5-2 இலுள்ள சமன்பாட்டிற்கு , தொடர்பற்ற n முதல் 
தொகைகள் கண்டுகொண்டால் , அவற்றினை ஒருங்கமைச் சமன்பாடு 
களாகக் கொண்டு , வகைக்கெழுக்களை விலக்கி முதற் சார்பினைக் காண 
இயலும் . எடுத்துக்காட்டாக 


cos x + y sin x = B 


dy 
dx 
dy 

sin x + y cos x = C 
da 


- 


dy ஐ நீக்க 


என்ற இரண்டிலிருந்தும் 

doc 
y sin w + y cos? ஐ = B sin x + C sin x 
அல்லது 

y = Bsin x + C sin x 
என்பதனை மேற் கூறிய வகைக்கெழுச் சமன்பாட்டின் முதற் சார் 
பென்று காணலாம் . மற்றும் 


dy 
* 2 . 

cos x + y sin x = B 

dä 
3 ஒட்டிய வகைக்கெழு காணின் 

d2y dy 
COS - sin 2+ 

sin 
dac 

dx 

x + y cos x = 0 
( day 
.. 

Cos = 0 


dy 


dx2 


) 


dx2 + y 


T 


cos := 0 , என்பது x = என்ற ஒரு தீர்வைத் தரும் . எனவே அதை விட்டு 

2 
விடலாம் . இவ்வாறே ( 3 ) ஐயும் , (4 ) ஐயும் சரிபார்த்துக் கொள்க . 


தோற்றுவாய் 


17 


1112 


( 3 ) 


+ y = A2 


dy 


da 

= y cot ( m + d ) 


என்ற இரண்டையும் கொண்டு , ஐ நீக்க 


y : cot2 (x + d ) + y ? = A2 


அல்லது 


| y = Asin ( x + d ) 
என்ற முதற் சார்பினைக் காணலாம் . B sin w + C sin ஐஐ 
A sin ( m + d ) என்ற அமைப்பில் மாற்றலாம் எனக் கண்டு கொள்க . 


1-5.3 . n வரிசை பெற்ற வகைக்கெழுச் சமன்பாட்டிற்கு 
n க்கு மேற்பட்ட ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற முதல் தொகைகள் 
இருக்க முடியாது . 

இதன் தெரிப்பு இந்நூல் திட்டத்திற்கு அப்பாற்பட்டதாகையின் , 
நாம் இங்கு இதைச் சேர்க்கவில்லை . ஆனால் இதன் உண்மையை 
ஏற்றுக் கொள்வோம் . 

1-5 • 4 . மேலும் பின்வரும் உண்மையும் பல இடங்களில் பயன்படு 
மாதலின் , அதனையும் தெரிப்பின்றி ஏற்றுக்கொள் வோம் . 


தேற்றம் : X , Y என்பவை , ஈ , y என்ற இரு சார்பில் மாறி 
களின் சார்புகளெனக் கொள்வோம் . அதாவது 

X = F1 (3 , 3 ) 
Y = F , (w , y ) 


இங்கு X ஐ , Y இன் சார்பாகவோ , அல்லது Y ஐ X இன் சார் 
பாகவோ கொடுக்க முடியுமானால் 
ex aY aX aY 

= 0 ......( M ) 
* 0y | 0y 

33 
என்பது . உண்மையாகும் . மறுதலையாக மேற்கூறிய தொடர்பு ( M ) 
X , Y என்ற இரு தொடர்புகளுக்குப் பொருந்துமாயின் 

X = Y ( Y ) என்றோ 

Y = Y , ( X ) என்றோ 
காணமுடியும் . 

1581-2 


18 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


0y 


எடுத்துக்காட்டு 1 : 

X = x2 + y எனவும் 

Y = sin ( + y ? ) + Vx + y ? எனவும் 
கொள்வோம் . 

OX 

ax 
= 23 ; 

= 2y ; 
3 . 
0Y 

= 23 cos ( + y ?) + 
3x 

Ve + y 
aY 

y 
= 2y cos ( 3 + y ?) + 
ay 

Va + y ? 
எனவே 

ax aY ox aY 
ay 0y - m 

2ry | 
4xy cos ( w + y ) + 

Vx2 + y2 

2xy 
- 40y cos ( 32 + y ) 

Vw + y 
= 0 எனப் பெறப்படுகிறது . 
இந்நிலையில் 

Y = sin x + VX 
எனவும் , மறுதலையும் உண்மையாவதைக் காண்க . 


- 


8X 


எடுத்துக்காட்டு 2 : 

X = x + y - 1 

Y = x cos & + y sin d - 1 
இரண்டும் X = F ] ( Y ) அல்லது Y = F , ( X ) என்ற தொடர்புடையனவா 
எனக் காண்க . 

0X 

= 2 > ; = 2y 
» 

03 

OY 
= cos d ; - = sind 

3y 
ax aY ax aY 
v 09 

ay » 
= 2x sin d - 2y cos de 

40 
எனவே எவ்விதத் தொடர்புமில்லை . 


aY 


- 


தோற்றுவாய் 


19 


எடுத்துக்காட்டு 3 : 

X = x + y 

Y = x ++ 02 ( 2y + 1 ) + y2 + y + 1 
எனில் X , Y இரண்டும் தொடர்புடையனவா எனக் காண்க . 
2x 

0X 

= 1 
m 

0y 


= 


23 ; 


aY 


= 433 + 23 ( 2y + 1 ) 
3m 
aY 

= 20 + 2y + 1 
3y 


எனவே 


aX Y ax aY 
x 0y 

ду дz 
= 23 ( 2 + 2y + 1 ) -1 ( 433 + 4xy + 20 ) 

= 433 + 4xy + 2v- ( 433 + 4xy + 2a ) = 0 
எனவே X, Y இரண்டும் தொடர்புடையன . அத்தொடர்பு 

Y = 2 + 3 + 1 
எனக் காண்க . 


பயிற்சி 1 
பின்வரும் வகைக்கெழுச் சமன்பாடுகளின் படி , வரிசைகளை எழுதுக . 

விடை 

வரிசை படி 
dy 
1 . 

1 1 
doc + (xy - sin x ) = 0 

dy 
+ y 

1 2 
de 
dx 


2 . 


2 


3 . 


dly 
dx 


2 


2 


+ v = 0 


2 


1 


* . 42 + = ( 2 ) + 
( 23 ) +29 ( 42 ) + = y = 0 


5 . 


3 


20 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dr 


6 . 


= sing 


1 


1 


de 


1. P 


V 
= ( 1+ (8 ) ) 

* 


ஆனால் 


day 
dx2 


dy 


p + 9 am 


= 22 என்ற சமன்பாடு 


2 2 


day 
das 


day 


8 . 


e 


3 இல்லை 


+ as + y ? = 0 


dy 


1 


9 . 


da 


1 4 


( y + 42 ) 
* - ( 2) +=y= 


10 . 


+ ry = e " 


4 


1 


11. பின்வரும் முதற்சார்புகளில் a , b , c என்பவை மாறிலிகள் ; 
அவைகளை நீக்கி , உரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளை அறிக . 
( i ) y = ae " + bw 

(ii ) y = a sin a 
( iii ) y = cw + c - c2 

(iv ) y = c2x + c ? -c2 " 
( v ) y = a sin ( nx + b ) 

( vi ) y = ae " + be- * 
( vii ) VI - 32 + 01 - y ? = a ( v - y ) 

sin - 13 
( viii ) y = ae ) 

(ix) a ( y + a) 2 = 23 
( x ) e ?s + 2axes + a2 = 0 . 


12. ஒரு வட்டக் குடும்பம் , அச்சுகளைத் தொடு வரையாகக் கொண் 
டுள்ளது . அதன் வகைக்கெழுச் சமன்பாடு யாது ? 


13. ஒரு கூம்புவெட்டியின் ( Conic section ) சமன்பாடு y = mv + 
m + vpm + qw + r என்ற அமைப்பிலுள்ளதென ஏற்று , அதன் 

1 

ds 
வகைக்கெழுச் சமன்பாடு 

day = 0 என நிறுவிக் காட்டுக . 
d .3 

dda² 
( m , n , p , q , r மாறிலிகள் . ) 


( 


ANI 


21 


தோற்றுவாய் 


14. ஒரு பரவளைவின் சமன்பாடு , y = mv + n + vbs + c என்ற 
அமைப்பிலுள்ளதென ஏற்று , அதன் வகைக்கெழுச் சமன்பாடு 
( 

1 1 
d2 
dma 

= 0 என நிறுவுக . 
dx2 


) 


15. நெஞ்சுவளைக் குடும்பம் ( Cardioide ) ஒன்றின் சமன்பாடு 
r = a ( 1 - cos 8 ) எனக்கொண்டு அதன் வகைக்கெழுச் சமன்பாடு , 

dr 
( 1 - cos e ) = r sin 9 என நிறுவுக . 


de 


dxdx² 


16. இயல்வடிவ கணித முறைப்படி , ஒரு வட்டத்தின் பொதுச் 
சமன்பாடு , ஐ + y - 2ax - 2by + c = 0 எனக் கொடுக்கப்படுகிறது . 
a , b , c , ஐ நீக்கிப் பெறப்படும் வகைக்கெழுச் சமன்பாடு , 
dy \ 27day dy / day 
3 

= 0 என நிறுவுக . 
dx 

| dxs 
17. சில வளைவரை பற்றிய தொடர்புகள் கீழே கொடுக்கப்பட்டிருக் 
கின்றன . அவற்றினை வகைக்கெழுச் சமன்பாடுகளாக எழுதுக . 

( i ) ( w , y ) என்ற புள்ளியின்கண் வரையப்படும் தொடுகோட்டின் 
சாய்வு , அப்புள்ளியின் ஆயத் தொலையின் இருபடிக்கு ( a ) நேர் 
விகிதத்திலுள்ளது ( b) எதிர்மாறு விகிதத்திலுள்ளது ; 

( ii ) ( x , y ) என்ற புள்ளியில் வரையப்படக்கூடிய தொடுகோட்டடி 
நீளம் (sub - tangent ) அப்புள்ளியின் ஆயத் தொலைகளின் கூட்டுத் 
தொகைக்குச் சமம் ; 

( iii ) P ( w , y ) என்ற புள்ளியில் உள்ள செங்குத்துக்கோடு ( Normal ) 
> அச்சை வெட்டும் புள்ளியையும் P என்ற புள்ளியையும் இணைக்கும் 
நேர்கோடு , y அச்சால் இருசம கூறாக்கப்படுகிறது . 


18. ஆய ஆதி வழியாகச் சென்று , அச்சின்மேல் மையங் கொண் 
டுள்ள வட்டக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு காண்க . 

[ சமன்பாடு : ( W - g ) 2 + y = g2] 


19. அச்சுக்கு இணைகோடுகளில் அச்சுகளைப் பெற்ற பரவளைவுக் 
குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு காண்க . 


20 . 


+ 


32 12 

= 1 என்ற சமன்பாட்டிற்குரிய வகைக்கெழுச் சமன் 
பாடு காண்க . 


= 


a2 


22 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


21. 1-5 • 4 இல் கொடுக்கப்பட்ட தேற்றத்தைப் பயன்படுத்தி , பின் 
கொடுக்கப்பட்டிருக்கும் X , Y என்ற ( w , y ) ஆல் ஆன சார்புகளிடையே , 
Y = F1 ( x ) , X = F2( g ) அல்லது F ( w , y ) = 0 என்ற தொடர்புண்டா 
எனச் சோதனை செய்க . அவ்விதத் தொடர்பிருப்பின் அது என்ன 
தொடர்பெனக் காண்க . 

( i ) Y = ++y ; X = y : + y + 
( ii) X = x + y ; Y = + y ? + (w + y) cos ( w + y ) + 20y 
(iii ) X = y V1- + WV1 - y 

Y = vi- V1 - y - wy 


விடைகள் 


பயிற்சி 1 


11 . 


dy 
da 


y = 0 


as + y = 0 


( 1 ) 2 (1-3)+ 
(ii ) = y cot a 
( ii) ( x ) - 

23 ) - ( a + 1 } + y : 

( 2 ) + - ( + ; ) + y = 0 
( ) +my =0 
( vi ) = 3 +24 


- my = 0 


( vii) 


dy_v1 - y 
dx 

V1-3 


( viii) dy 


dx 


y 
V1 - 32 


( ix ) 12 


12( 2) ; ==[ (62 ) - 27 ) 
( ) 


1 


( 4 ) 


1 - s = 0 


23 


தோற்றுவாய் 


12 . 


(y - 2) =2xy [ 1+ (* ) ] 
() ( - ; 


17 . 


dy k 

x2 


dx 


dy (x + y) 


( ii) y da 


( iii) y 


dy 
da 


+ 2x = 0 


18. y*==++ Payong 
19. dx =0 


day 


dy 


20. XY 


Sy doc 


dx 


21. ( i) 2:02 

( ii) 2006 ; Y = X ( X + cos X ) 
(iii) 2_C ; X2 + y2 = 1 . 


2. முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 

சில திட்டமான அமைப்புகள் 
(Differential Equations of the First 

order - some standard forms ) 


dy 
2-1 . F ( x , y , dt 


F (க 


= 0 என்ற அமைப்பில் உள்ள சமன்பாடு , 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாட்டின் பொது அமைப்பாகும் . 
இங்கு 49 ஐப் பொருத்தமட்டில் , அதன் 

அதன் முழுப்படிகள் மட்டுமே 
da 
தோன்றும் . ஆனால் , 1-3-3இல் கூறியபடி , இந்த அமைப்பிலுள்ள 
எல்லாச் சமன்பாடுகளுக்கும் 1-3-4இல் வரையறுத்தபடி , தீர்வுகள் காண 
முடியாது போகலாம் . ஆனால் அச் சமன்பாடுகள் சில குறிப்பிட்ட 
திட்டமான அமைப்புகளில் ( Standard form ) இருக்குமானால் , 
அல்லது அவற்றினைச் 

சில 

மாறுதல்கள் ( Transformations) 
செய்தோ , சில ஈடுகள் ( Substitutions ) செய்தோ நாமறிந்த திட்ட 
மான அமைப்புகளுக்குக் கொண்டுவர முடியுமானால் அச் சமன்பாடு 
களுக்கு நாம் தீர்வுகள் காண முடியும் . 


2-2 . அவ்விதத் திட்டமான அமைப்புகளை நாம் அறியுமுன்னர் , 
ஒரு முக்கியமான தேற்றத்தைப் பெறுவோம் . ( இது 1-5-3ல் கூறப் 
பட்ட தேற்றத்தின் ஒரு குறிப்பிட்ட வகையைச்சாரும் . ) 


தேற்றம் : May 

= N என்ற அமைப்பில் 
da 

ஒரு சமன்பாடு 
பெறப்படுமாயின் [ M , N - 3 , y களின் ஒரு மதிப்புச் சார்புகள் : 
(M and N are one valued functions of w and y ) ] அதற்கு ஒரே 
ஒரு முதற் சார்புதான் தீர்வாகப் பெறப்படும் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில........ அமைப்புகள் 


தெரிப்பு : முடியுமானால் 
F1 (x , y ) = 4 எனவும் 

( A ) 
F , ( x , y ) = b எனவும் 

( B ) 
இரு முதற் சார்புகள் பெறப்படுகின்றன எனக் கொள்வோம் . 


( A ) இலிருந்து 


OF , OF1 dy 

= 0 எனவும் 
ல 0y 

do 


+ 


( C ) 


( D ) 


( B ) இலிருந்து 

OF , OF , dy 
+ 

= 0 எனவும் 
w 0y 

dac 
பெறலாம் . மேலும் ( C ) இலிருந்து 

OF1. 
dy 

Ox 
dm OF 

ay 
என்றும் , ( D ) இலிருந்து 

OF 
dy 

Ox 
OF. 

0y 
என்றும் பெறலாம் . இவற்றினை 


* 


dx 


M dy = v 


என்ற சமன்பாட்டில் ஈடு செய்யின் 

OF 
M 

3x 0y 


+ VOF 


( E ) 


OF2 


MM | 


+ VOF , 


( F ) 
ar 

0y 
எனப் பெறப்படுகின்றது . ( E ) , ( F ) இலிருந்து M , N இரண்டையும் 
விலக்கினால் 

OF1 
03 

ay 
OF , AF , 
3x 

3y 
என்று பெறலாம் . 


aF1 


* 


26 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


அதாவது 

OF OF , 8F ; F , 
Om 0y 

3y 

3 
என்று கிட்டும் . 1-5-4 இல் கண்ட தேற்றப்படி F1 , F2களில் ஒன்று 
மற்றொன்றின் சார்பாகும் . 


எனவே , ஒரு முதல் வரிசைச் சமன்பாட்டின் முதற் சார்பு காணும் 
பொழுது ஒரு தீர்வு கிடைக்குமானால் , அதுவே சமன்பாட்டின் பொதுதி 
தீர்வெனக் கொள்ளலாம் . 


M 


M dy 


2-3 . திட்டமான அமைப்புகள் ( Standard forms ) : 

பிரிபடக் கூடியவை 
2-3-1 . அமைப்பு 1 : மாறிகள் 

பிரக்கப்படக் கூடியவை . 
(Variables separable ). 

dy 
dx = N என்ற சமன்பாட்டை 

= N dw என எழுதலாம் . 
இங்கு இச் சமன்பாட்டை 

f ( x ) dx = F ( y )dy 
என்ற அமைப்பில் பிரித்தெழுத முடியுமாயின் 

If( x )dx = / F ( g)dy + A 
என்ற முதற்சார்பு ( சமன்பாட்டுத் தீர்வு ) கிடைக்கும் . இங்கு A 
ஏதாமொரு மாறிலி . 


எடுத்துக்காட்டு 1 : 

={1 + ght + 9(1 + # ) } ** = 0 
என்ற சமன்பாட்டுக்குத் தீர்வு காண்க . 
இச் சமன்பாட்டை 

( 1 + y ?)+ da + 3 (1 + x23dy = 0 
என எழுதலாம் . இரு பக்கங்களையும் 

(1 + = 2) 3 ( 1 + y ) 3 ஆல் வகுத்தால் 


Tde 


y dy 


+ 


vl + * 

vi + y . 
என நமக்கு வேண்டிய அமைப்பில் வரும் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 27 


X de 


எனவே 


y dy 


/ * 


/ 


= A ( மாறிலி) 
V1 + ஐ V1 + 12 
என்பது தீர்வாகும் . அதாவது தொகைகாண 

Vi + 2 + VI + y ? = A 
என்ற தீர்வு கிடைக்கும் . 

dy 
எடுத்துக்காட்டு 2 : 

= a ? என்ற சமன்பாட்டின் 

da 
தீர்வு காண்க . 

இங்கு நேரடியாக , நமக்கு வேண்டிய அமைப்பில் இச் சமன்பாடு 
இல்லை . ஆனால் + y = 2 என ஈடு செய்வோம் . இரு பக்கங்களுக்கும் 
ஐ ஒட்டிய வகைக்கெழு கண்டால் , 

dy 
dx dx 


(x + y) 


dz 


என்று கிட்டும் . எனவே 

dy dz 

-1 

ds da 
என்று கொடுத்த சமன்பாட்டில் ஈடு செய்யலாம் . அவ்வாறு ஈடு செய்யின் 


dz 


( 


--1 ) -- 


a2 


= doc 


22 

da 
எனப் பெறலாம் . அதாவது 

22 dz 

al + za 
என்று கிடைக்கும் . 
இருபக்கமும் தொகைப்படுத்த 

z2dz 
z2 + aa 


/ 
= far - s / 4 


a ? 


tan- a + C 


அதாவது 


( x + y ) -a tan - 1 * + y 

= + A 


a . 


அல்லது 


y = a tan - 1 


என்பது தீர்வாகும் . 


28 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


2-3.1.1 . ஒரு வளைவரையின் சிறப்புப் பண்பினைத் தரும் வகை 
யிலும் இவ்விதச் சமன்பாடுகள் தரப்படலாம் . அப்பண்பினைச் சமன் 
பாடாக அமைத்து அதன் தீர்வு காணலாம் . இங்கு வரும் மாறிலி ஒரு 
பொது மாறிலியாக முதலில் பெறப்படும் ; வளைவரையைப் பற்றிய 
கட்டுப்பாடு ஏதாவது மேலும் கொடுக்கப்பட்டிருப்பின் அம் மாறிலியின் 
குறிப்பான மதிப்பைக் காண முடியும் . 


எடுத்துக்காட்டு 3 : ஒரு வளைவரையின் தொடுகோட்டடியின் 
நீளம் ( length of the sub -tangent ) , அதன் y ஆயத் தொலைக்கு 
நேர்மாறு விகிதத்தில் உள்ளது . அவ் வளைவரை ( 1 , 1 ) , ( 2 , 4 ) என்ற 
புள்ளிகள் வழி செல்லுகின்றதெனின் அவ் வளைவரை யாது ? 


y 
தொடுகோட்டடியின் நீளம் = 


dy 
dx 


கொடுக்கப்பட்டிருப்பது 

y 1 

என்பதாம் . 
ay y 
da 


சு , என் 


அதாவது 


k 


k மாறிலி ) 


y 
dy 
da 


y 


y 


dx 


எனவே 


dy 


dx 
k 
1 
k 


dy 


* 


fax- 


ds + C ( C மாறிலி ) 


தொகைகாண 


-1 = " + c 


அல்லது 


அதாவது பொதுத்தீர்வு 

ey = Cky + k = 0 

y ( + Ck ) + k = 0 
இவ்வளைவரை ( 1 , 1 ) , ( 2 , 4 ) வழியாகச் செல்வதால் 

1 ( 1 + Ck ) + k = 0 
4 ( 2 + Ck ) + k = 0 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 


அதாவது 
k ( C + 1 ) 

1 
k ( 4C + 1 ) 

8 
C + 1 
4C + 1 

C = - 
k ( -7 + 1 ) 

k = +4 
எனவே குறிப்பிட்ட வளைவ்ரை 
wy - 7y + 4 

0 
அதாவது 3xy - 7y + 4 

0 . 


எனவே 


H 
] 
Nº 
H 


எனவே 


VE 


பயிற்சி 2.1 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

dy 1- y 
1 . + 
dx 

1-2 
2. ஐ dv + ( y + 1) dy = 0 
3. m ( y + 1 ) da + y ? ( +1) dy = 0 
4. 4y du = m ( y - 3 ) dy 

dy 
dx 

= cos ( x + y ) [ குறிப்பு : * + y = 2 என ஈடு செய்க .) 
dy 
da 

= ( x + y ) ? [ குறிப்பு : x + y = z என ஈடு செய்க . ) 
dy 
7 . 

= ax + by [ குறிப்பு : ax + by = z என ஈடு செய்க .) 


5 . 


6 . 


dx 


dy 
dx 


3x2y | 


8 . 


1+ ; இங்கு 3 = 1 , y = 1 என்ற 


கட்டுப்பாடு 


உண்டெனில் தீர்வு காண்க . 

dy 


dy ( log w + 1 ) 
10 . 

dax siny + y cosy 
11. sec2x tan y du + sec2y tan vdy = 0 
12. (e" +1) y dy + ( y + 1 ) dm = 0 


30 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


விடைகள் 


பயிற்சி 2.1 
1. yv1- ஐ + wv1 - y 
2. 4+ ( y + 1 ) 4 = C 
3. ( x - 1 )2+ (y - 1) 2 + 2 log ( w + 1 )( y + 1 ) = C 
4. Ty3 = Ae3 


( + y 
5. + A = tani 

2 


( * ) 


6. x + A = tan - 1 ( x + y ) 


7. b (x + A ) = log { am + by ++ ) 
8. Ay = 1 + 33 

2y = 1 + x 
9. y ? ( 1 + m ) + C = 0 

22 
10. y sin y = ( log x2 + 1 ) + C 

4 


11. tan m = C cot y 


12. ( y + 1 ) ( 1 + e ^ * ) = Aeº 


2-3-2 . அமைப்பு 2 : சமபடித்தான சமன்பாடுகள் (Homo 
geneous Equations ) : 

dy_M ( ஐ , Y ) 

dw N ( x , y ) 
M , N என்ற சார்புகள் , இல் ஒரே படித்தரமுள்ள சமபடித்தான 
சார்புகளாக இருக்குமானால் y = W என ஈடு செய்து , அமைப்பு 1 க்கு 
மாற்ற முடியும் . பின்னர்த் தீர்வு காணலாம் . இங்கு 

v = F (w , y ) 
எனக் கொள்ளலாம் . M , N என்ற சார்புகள் - படித்தான சார்பு 
களாயின் 

M = vf .( v ) எனவும் 

N = xfz( v ) எனவும் ) 
பெறப்படும் . இங்கு நாம் ஈடுசெய்தபடி 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 31 


3 ஆகும் . எனவே 


M f (v) 
N 

f2 ( v ) 
ஆகும் . y = T என ஈடு செய்வதால் 

dy dv 
= v + 

dc 


ds 


* 


என ஈடு செய்தல் வேண்டும் . 

dv f .( 0 ) 
+3 

da fa( v ) 
dv f 
dic f ( v ) 

dx 
fi(v ) - vf.( v) 
எனப் பெறலாம் . fl ( v ) = vf2( v ) எனில் 

dz 
fi (v ) - of (v ) 


f ( v ) dy 


W 


- 


+ A 


0 


என்ற அமைப்பில் நமக்குப் பொதுத் தீர்வு கிடைக்கும் . இங்கு 
என ஈடு செய்து நாம் பொதுத் தீர்வினை அறியலாம் . 


குறிப்பு : fi ( v ) = vf ( v ) என்றிருந்தால் வேறு முறைப்படி இச் 
சமன்பாட்டைத் தீர்க்கவேண்டும் . அப்போது சமன்பாட்டை 

dv Tfi ( v ) 
v + x dac 

xf2( v ) 
என எழுதி 

du 
Muf( ) ++if2(c ) = xfi ( v ) 


doc 


என மாற்றி இரு பக்கங்களையும் ஆல் வகுக்க 

dv 
vf2( v ) + xf2 ( v ) = f . ( 0 ) 

dx 
என்று கிட்டும் . அப்போது இதை 

[ vf ( v ) -f.( v )] dx + xf ( v ) dv = 0 
என எழுதலாம் . 


32 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


முதல் உறுப்பு பூச்சியமாதலாலும் , ஐ = 0 என்பதாலும் 

ef ( v ) dv = 0 
எனப் பெறலாம் எனவே இதன் தீர்வு 

/ f ( v )dv = C 
என்றாகும் . இத் தொகை கண்ட பின்னர் 3 = 끓 
என ஈடு செய்ய 
நமக்கு வேண்டிய பொதுத் தீர்வு கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

my dw - ( 23 + y3 ) dy = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
சமன்பாட்டை 

dy way 

dx T + y 
என எழுதலாம் . பின்னர் y = x என ஈடு செய்ய , நமக்கு 

ds 
+ W 

dx 1 + 3 


எனக் கிட்டும் . எனவே 

dy 
da 

1 + 3 


1 + 13 
1 + 13 

dv + 


அதாவது 


1 


logv + logx = C 


31 


எனவே 


23 
3y 


+ logy = C 


C + 


3y3 


y = 8 

3 
= Ae 

3y 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில..... அமைப்புகள் 33 


என்ற பொதுத் தீர்வு கிட்டும் . சிறப்பாக = 0 , y = 1 என்ற கட்டுப்பாடு 
கொடுக்கப்பட்டிருப்பின் 

1. = Aeº 
= A 


3 


எனவே சிறப்புத் தீர்வு y = e 

3y 


பயிற்சி 2.2 
1. பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க : 

dy x + y 
( a) 
dx 

-y 
dy 23 - y 
( b ) 

* + 2y 
dy 

W + y 


II 


da 


( 6 ) 


y - 22 


dx 


2 . 


dy 
dä 


4+ Vgº - gº 


3. Y + = = was 


dy 


dy 32 + 3y3 

+ 
da 3x + y ? 


5. ( 2y: - * + g( x - y ) = 0 

( 2 ) + 3y cash ( ! ) 


6. 2c sinh 


= 3s cosh : 5 


7. * sin 

y 
* 


dy 

= 0 
da 


- 


y 
y cos 

+ w cos 


21 - y 


8 . 


குறிப்பு : 6 , 7 கணக்குகளில் y = 1 = என ஈடு செய்க . 

dy 
doc 3r + 4y 
1581-3 


34 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


9. [(x-1) + ( y - 2 ] 4 = ( w - 1 ) ( y - 2 ) 


( இங்கு ( - 1 ) = X எனவும் , (y - 2) = Y எனவும் ஈடு 

dY 
செய்து ( X1 + Y ) ax 

அமைப்பிற்குக் 
கொணர்ந்து தீர்வு காண்க .) 


= XY 


என்ற 


w 

doc 
( இங்கு - y = z என ஈடு செய்து தீர்வு காண்க . 

. ] 


விடைகள் 
பயிற்சி 2.2 


1. ( a ) 2 tan - 1 


= log ( 3 + y ) + C 


ஐ 


4 log ( 


(b ) 2 - y - y ? = C 

( c ) 2 tan - 1 { v2y / 2 } + log (2 + y ?) = C 
2. Cx = er - 14 / = 
3. g = Aeº 

2xy 
4. 

+ log ( x + y ) = C 
( w + y ? 
5. 4 log 

( ) 

14 
6 . 32 = Csinhs 

= c sinh”(?) 
7 . a sini = C 
8. C (2y + 2vy - xz2v3 = (V3 + 13 + 2y 

( 1 - V3) + 2y 

(-1 ) 2 
9. log ( y - 2 ) - 

2 ( y - 2 ) 
10. 240 = 2 ( x - y ) ( w - y + 5 ) +9 log ( 23-2y - 1 ) + A 
2-8-2.1 . அமைப்பு 2 ( a ) : 

dy 

எ + bu + G 
da l + my + n 


( i= * ) 


* 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 35 


இந்த அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் சமபடித்தான சமன்பாட்டு 
வகையில் இல்லாவிட்டாலும் , 

வசதியான ஈடுசெய்து அவ் 
வமைப்புக்குக் கொண்டுவர இயலும் . 

T = X + d 

y = Y + B 
என ஈடு செய்க ; இங்கு d ., P பின் வருமாறு நிர்ணயிக்கப்படுகிறது . 
ad + bs + c = 0 

.. ( A ) 
ld + ms + n = 0 

( B ) 
என்ற இரு ஒருங்கமைச் சமன்பாடுகளின் அடிப்படையில் d , B இன் 
மதிப்புகள் கண்டு பிடிக்கப்பட்டுப் பயன்படுத்தப்படுகின்றன . இந்தக் 
கட்டுப்பாடுகளின் கீழ் 

ax + by + C ax + by + ad + bs + c ax + bY 
- le + my + n lx + my + ld + ms + n 

Lx + mY 
d Y d ( y - B ) dy 
மேலும் 

dx d ( x - a ) 
எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 

dY ax + bY 

dx + tx + mY 
என்று ( 2 ) ஆம் அமைப்புக்குக் கொண்டுவரப்படும் . எனவே Y = vX 
என ஈடு செய்து f ( x , Y ) = C என்ற அமைப்பில் தீர்வு கண்டு , இச் 
சார்பில் X = x - d , Y = y - B என ஈடு செய்து , கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டின் தீர்வு காணலாம் . 
( A ) , (B ) என்ற சமன்பாடுகளின் தீர்வுகள் 

bn -cm 

; P = 
am - 61 

am - bl 
எனக் காணலாம் . இங்கு am = bl ஆனால் d , B க்கு நாம் திட்டமான 
மதிப்பு காண இயலாது . எனவே இம்முறை முதன் முதலில் குறிப் 

b 
பிட்டபடி என்ற கட்டுப்பாட்டுக்குப் பொருத்தமானது . 

1 


dx 


cl - an 


a . 


m 


2-3-2.2 . அமைப்பு 2 ( b ) : 

dy ax + by + c ) 

dx l( ax + by ) + m 
முன் கூறியதையொட்டி நாம் d . , B பெறுவதற்குரிய சமன்பாடுகள் 
ad + bB + c = 0 

...... ( C ) 
lad + lbs + m = 0 

( D ) 
என்பவையாகும் . 


36 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இவ்விரு சமன்பாடுகளும் d ., நக்குக் குறிப்பிட்ட மதிப்புகள் 
தருவனவல்ல என்பதைக் கண்டுகொள்க . , 
எடுத்துக்காட்டாக 2x + 3y + 4 = 0 

8x + 12y + 10 = 0 
என்ற சமன்பாடுகள் ஒருங்கமைச் சமன்பாடுகளாகா . எனவே ஈண்டு 
2-3.2.1இல் கூறியதுபோல் தீர்வு காணமுடியாது . ஆனால் as + by = z, 
என ஈடு செய்யின் 

ax + by + c z + c 

lax + by ) + m lz + m 
என்று கிட்டும் . மேலும் , 

b dy dz 

da da 
என்றும் பெறப்படுவதால் 

1 dz 

a 
da 

1115 
என்றாகும் . இவற்றினைக்கொண்டு, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

dz 

b ( z + c ) 
= a + 
ds 

lz + m 
alz + am + bz + cb 

lz + m 
என்று எழுதி , மாறிகளைப் பிரித்து 
lz + m 

dc + 


zal + 5 +Tam + bed= = =+ cc 


என்ற தீர்வு பெறலாம் . 


என்ற 


சமன்பாட்டின் 


dy ஐ + y - 2 
எடுத்துக்காட்டு 1 : 

ds 

23 + 3y - 5 
தீர்வு காண்க . 
T = X + d , y = Y + p என ஈடு செய்ய 

dY X + Y + d + p - 2 

ax 2x + 3Y +23 + 39-5 
என்று கிட்டும் . இதில் 

d + B - 2 = 0 

26 + 39-5 = 0 
என்று கொண்டால் d = 1 , B = 1 என்று கிடைக்கும் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில...... அமைப்புகள் 37 


= v + X 


f 


ds = 


/ * 


இம் மதிப்புக்களுக்கு 

dy X + Y 

dx - 2X + 3Y 
என்ற சமன்பாடு கிட்டும் . ஈண்டு Y = vX என ஈடு செய்ய 
dY 

dv 1 + 1 
dX dx = 2 + 30 
என்றாகும் . எனவே 

dv 1 + v 
X dx = 2 + 3v 

1-1-392 

2 + 30 
30 + 2 

rdx 

எனப் பெறலாம் . 
1 - v - 302 
தொகை காண 

3 

V13 + 1 + v 
- } log ( 1 - v - 3v3 ) + 

= log CX 
2013 Viz - 1-6 

Y 
என்ற தீர்வு கிட்டும் . இங்கு v = என ஈடு செய்ய 

X 
X ? - XY - 3Y2 3 ( V13 + 1 ) X + 6Y 
- log 

log 
X 

2013 

( Vi3-1 ) X - 6Y 

= log cX 
இங்கு X = v - 1 , Y = y - 1 என ஈடு செய்ய 
- log {( -1) - ( - 1 )(y - 1) +3( y - 1 )2} + log ( -1 ) 
3 

V13 + 1 ) ( x - 1 ) +6( y - 1 ) 
+ log | 

= log c + log ( -1) 
2013 

V13-1) ( x - 1 ) -6( y - 1 ) 
அதாவது 
C { ( -1) - ( - 1 ) ( y - 1 ) +3( y - 1 ) 2} 

3 


log 


( 13-1160 

6:) = log 


= 1 / 13 +1X5-1) 3-1 13 


V13-1 )( x - 1) -6 ( y - 1 ) 
என்பது பொதுத் தீர்வாகும் . 


dy 
dx 


(x + 1 } +5 
எடுத்துக்காட்டு 2 : 

2( x + y ) +1 

என்ற சமன்பாட்டின் 
தீர்வு காண்க . 

T + y = z என ஈடுசெய்க . 


38 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எனவே 1 + 4 = 2 


dy dz 

as 
எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 

dz 

z + 5 
dm 

2z + 1 
dz 3 ( z + 2 ) 
ஃ = 
dx 

2z + 1 


-1 = 


2z + 1 

dz = 3 
z + 2 


அதாவது 


( - + ) 


dz = 3x + C 


தொகை காண 

2z - 3 log z + 2 ) = 3x + C 

ஃ 3 log ( z + 2 ) = 2z - 3 - C 
இங்கு z = x + y என ஈடு செய்ய 
3 log ( x + y + 2 ) = 2 ( w + y ) -33 - C 

= 2y - T - C 
என்பது தீர்வு . 


பயிற்சி 2.3 


1 


தீர்வு காண்க : 

2x - 5y + 3 
1 . 

dir 23 + 4y - 6 


dy 


dy 
dx 


2x + 2y - 2 


2. (33+ y - 5) 

+ )* 


dy 


3. ( y - 3x + 3 ) = 2y - x - 4 

da 


4. ( 3y - 7 + 7 ) ds + (7y - 3 +3) dy = 0 
5. ( + y )ds + ( 33 + 3y - 4 ) dy = 0 

dy_3x + 2y + 1 
6 . 

da 3+ 2y - 1 


| 


2y- (5 - v2ix + 2( 2 - V21) / 21 - 
முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில..... அமைப்புகள் 39 

விடைகள் 

பயிற்சி 2.3 
1. ( 4y - 3-3 ) ( y + 23-3) : = C 
2. ( y - 3 + 3 ) 4 = A ( y + 23-3 ) 
3. C ( y -5xy + 3 + 11x + 4y - 17 ) 

1 
2y- (5 + V21 ) r + 2( 2 + V21 ) 
4. ( y - T + 1 ) ? ( y + 3-1 ) = C 
5. * + 3y + 2 log (2 - ஐ- y ) = C 
6. log ( 15x + 10y - 1 ) + ( w - y ) = C 


= ( 


2-3-3 . அமைப்பு 3 : ஒருபடிச் சமன்பாடு ( Linear Equa 

tion ) : 
முதல் வரிசை ஒருபடிச் சமன்பாட்டின் பொது ,அமைப்பு 
dy + Py = Q. இங்கு P , Q என்பவை இன் சார்புகள் . அதாவது 
( P , Q இல் y தோன்றாது ) . இப்போது 

dy 

+ Py = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்போம் . 

dy 

+ P da = 0 

y 
என மாறிகளைப் பிரித்தெழுதலாம் . எனவே 


da 


/ * + [ P &= = 


P dx = 0 


ஃ தொகை காண 

log y + S P dx = C 
என்பது தீர்வாகும் . அதாவது 

log y = C - JP da 

" / Paa 
y = e.e 

--SP de 
= A e 

[ e ° = A எனக்கொள்க . ) 
இங்கு A ஒரு மாறிலி . 


40 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அடுத்தபடியாக , A என்பது ஈ , y ஒட்டிய ஒரு சார்பெனக்கொண்டு 

" [ Paa 


9 = Ae 


dy 


என்பது 

+ Py 

dx 
என்ற சமன்பாட்டின் தீர்வென வைத்து A என்ற சார்பைக் காண் 
போம் . இவ்வாறு கொள்வதால் , 
dy dA 

- sedo 

PA 

da dc 
எனப் பெறப்படும் . 

IA fPds 

= Q எனப் பெறலாம் . 
da 

fPds 

dx + C என வரும் . 


A = 


fo . " 


எனவே வேண்டிய தீர்வு 


-Pdz 


{ fo ! ">& + c} 
= / o . * 


அல்லது 


[ Pds 
ye 


de + C 


என எழுதலாம் . 


குறிப்பு 1 : * + Py = Q என்ற அமைப்பில் உள்ள சமன் 


பாட்டின் தீர்வை ஒரு வாய்பாடாகவே ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் . 


முதலில் , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை இந்த அமைப்பில் P , Q 
என்பவை சார்பில் மாறி ( இங்கு ) யின் கோவைகளாக இருக்கும் 
வகையில் அமைத்து , இரண்டாவது 


/ Pdsஇன் 


மதிப்பைக் கண்டு , தீர்வை 

JPds 
ye 


fo . " 


fPds 

dx + C 


என உடனே எழுதலாம் . C என்ற மாறிலி கட்டாயமாக இருத்தல் 
வேண்டும் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 41 


சில சமன்பாடுகளை 

dic 

+ xP ( y ) = Qy ) 

dy 
என்ற அமைப்பில் மாற்ற வேண்டியிருக்கலாம் . அப்போது தீர்வு 

[ Pdy 

Pdy 
Q 

dy + C 


0 


என முன் கூறியபடி பெறலாம் . 


குறிப்பு 2 : 


log f (w) 

= f(x ) என்று தெரிந்திருத்தல் நலம் . 


8 


குறிப்பு 3 : முதலில் Q = 0 எனக் கொண்டு தீர்வு கண்டு , 
பின்னர் அத்தீர்வில் A என்பது ஐ , y ஒட்டிய சார்பெனக் கொண்டு, 

41 + Py = Q 


என்ற சமன்பாட்டிற்குத் தீர்வு காணும் முறை ஒரு சிறப்பான முறை 
யாகும் . இது சாரா மாறி முறை ( Variation of parameters ) 
எனப்படும் . இம்முறை மற்றும் பல இடங்களில் பயன்படுமாதலின் 
இது ஞாபகத்திற்குரியது . 


2-3.3.1 . தொகைகாண் காரணி ( Integrating factor ) : 

மேற்கூறிய முறையில் மற்றோர் நுணுக்கமான முறையும் பெறப் 
படுவது பற்றி அறிவது நலம் . 


dy 

+ Py = 
dar 

d . 


dA e Pdt 


என்ற அமைப்பை 


fPds 


dA 


& 


dy 

+ Py 
dx 


என எழுதினால் இடக் கைப்புறம் ஒரு தொகை காணற்குரிய சரியான 
வகைக்கெழு ( perfect differential) 6 88T 100 $$ காணலாம் . 
ஏனெனில் , 

d [ Pds dy | Paa 

[ Pds 
ye 

+ y.e 
dx 

da 

1 + Py } 


e 


* | 


[ Pds | dy 


42 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எனவே 


* + Py = Q என்ற 


சமன்பாட்டில் இரு பக்கங்களையும் 
dx 
[ Pds 
e ஆல் பெருக்கினால் 
[ Pdrdy 

/ Pds 
+ Py 
dx 


எனப்பெறலாம் . இடக் கைப்புறம் 

d [Pder 
dx 

ye 


4 [ v ) = q . 


[ Pds 


ஃ ye 


IQe " da + C 


எனத் தீர்வு காணலாம் . 


இங்கு நாம் கவனிக்க வேண்டியது யாதெனில் , 


dy + Py 


dx 
| Pae 
என்பதை ஆல் பெருக்க இடக் கைப்புறம் ஒரு சரியான வகைக் 

JPd= 
கெழுவாகிறது . எனவே e ஒரு தொகைகாண் காரணி ( An inte 
grating factor ) எனக் கூறுகிறோம் . பொதுவாக இப்போது தொகை 
காண் காரணி என்றால் என்ன என்று வரையறுப்போம் . 


2-3-3.2 . தொகைகாண் காரணி : ஒரு குறிப்பிட்ட வகைக் 
கெழுச் சமன்பாடான Mdx + Ndy = 0 என்ற சமன்பாட்டில் இடக் 
கைப் புறத்தை ( 3 , y ) என்ற சார்பினால் பெருக்கினால் 

AM ds + MIN dy 
d 
as 

[ F w . 
அப்போது Mdx + Ndy = 0 என்பதன் தீர்வு காணப் பயன்படும் ( w , y) 
என்ற சார்பினை அச்சமன்பாட்டிற்கு ஒரு தொகைகாண் காரணி எனக் 
கூறுவது மரபாம் . 


எடுத்துக்காட்டு 1 : wdx + ydy = d [ ] ( x + y " ) ] எனப் பார்த்த 
வுடன் அறியலாம் . அதையே 


dy 


Ax + 3")] = = + 335 


எனவும் எழுதலாம் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 43 


எனவே , 


dy 
* + y 

dx 


= 0 எனில் 


என 


( ( x + y )] = 0 

3 = 
எழுதி , 22+ y ? = A 
எனத் தீர்வு காணலாம் . இங்கு எவ்விதத் தொகைகாண் காரணியையும் 
பயன்படுத்தவில்லை . 


எடுத்துக்காட்டு 2 : edy - ydx = 0 

1 
இரு பக்கங்களையும் - ஆல் பெருக்கினால் 

edy - yde 

32 . 
எனப் பெறலாம் . எனவே 


( 2 ) 


= 0 


y = C 


1 . 


* 


என்ற தீர்வு கிட்டும் . இங்கு * என்பது ஒரு தொகைகாண் காரணி 
யாய் அமைகின்றது . 


dy 
dx 


எடுத்துக்காட்டு 3 : + y tan x = cosse 
என்பதன் தீர்வு காண்க . 
ஈண்டு P = tan x ; Q = cosm. 

Q = cos3w . எனவே 
JPdx = / tan x dw = log sec m 
S Pds 

log seca 


எனவே 


e 


= e 


= secm 


ஃ தீர்வு , வாய்பாட்டின்படி 
y sec x = fcos w sec w de + C 

Jcos? w dw + C 

sin 2x 
. T + 

2 
அதாவது , 4y sec s = ( 25 + sin 2 )+ C , 


44 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 4 : 

dy 

+ 
dc 


இன் தீர்வு காண்க . 


1+ = 2= I4 ) 
ſ pdx = /S du = } log ( 1 + 32 ) 

1 + 32 

= log (1+ ) 

log (1 + 37 )} = (1 + 32 ) 
ஃ தீர்வு , வாய்பாட்டின்படி 
3 ( 1 + = ") * = / +2 

= / = 


fPds 


dz 
da 
2xvi + x7 

tan - 1 

- 10 
= 1 log tan 

2 


+ C 


என்பது தீர்வாகும் . 


e - 29 


- 


dy 


எடுத்துக்காட்டு 5 : 
dy 

y + 1 
dc 

ஐ -2xy + 8-19 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
dac 

T - 2xy + e - 2y 
dy 

y + 1 
dz 
அதாவது , 

T (1-23 ) 
y + 1 

y + 1 
என்ற அமைப்பில் y சார்பில் மாறியாகவும் , ஐ சார்புடை மாறியாகவும் 
இருப்பது காண்க . 

2y - 1 
y + 1 

3 
= 2 
Y + 1 

3 | 
2 

y + 1 


P = 


- 


dy 


SPdy 
e 


2y - 3 log ( y + 1 ) 


= e 


eay 
( y + 1 ) 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 45 


e -21 


தீர்வு , வாய்பாட்டின்படி 
xe2y e ? y 

dy + C 
( y + 1 ) ( y + 1) ( y + 1 ) 

dy 
( y + 1 ) 

1 


+1 ) 


= / 


+ C 


3 ( 9 + 1): + C 


அதாவது , 3282y = A ( y + 1 )3-1 என்பது தீர்வு . 


2-3-4 . அமைப்பு 4 : 

dy 

+ Py = Qy " 

dx 
என்பது 2-3-3இல் விளக்கப்பட்ட அமைப்பை ஒட்டியதோர் அமைப் 
பாகும் ; P , Q என்பவை ஒட்டிய சார்புகள் . இது பெர்னோலிச் 
சமன்பாடு [ Bernoulli s Equation ] எனப்படும் . இதன் தீர்வு 
காணும் முறை இரு பக்கங்களையும் 

1 ஆல் பெருக்கினால் வரும் . 


y " 


y 


* 


= 


"பெருக்கினால் , 

1 dy P 

+ 
dx 

y ^ -1 
எனக் கிடைக்கும் . இங்கு 

1 

y - 1 
எனக் கொண்டால் 

- (- ( n - 1 ) dy dv 
y " 

dx da 
எனப் பெறலாம் . 

1 du 

( n - 1 ) de 
ஆகும் . இவற்றினைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு செய்ய 

1 ds 

( n ) 
எனக் கிடைக்கும் . அதாவது 

dv 

- P ( n - 1 ) v = - Q( n - 1) 
da 


1 dy 


y " da 


46 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இதை 


dv 

+ P , 1 = 1 

di 
என எழுதினால் ( P ,, Q , ஐ ஒட்டிய சார்புகளே ; ஏனெனில் - ( n - 1 ) 
ஓர் எண் ) . 2-3-3இல் கண்ட அமைப்புக்கு ஒத்திருப்பதால் ( துக்குப் 
பதில் 3 இருக்கின்றது ) இதன் தீர்வு 

IP ,de 


P ; dras + c 
JQ1e 


ve 


1 


இங்கு = 


என ஈடு செய்ய நமக்கு வேண்டிய தீர்வு கிட்டு 


y " -1 


கின்றது . 


: 

dy 

da 
தீர்வு காண்க . 

இரு பக்கங்களையும் ஆல் வகுத்தால் 
1 dy 1 1 

+ 
Y ° ax 

= x2 
y s 
1 
= 1 என ஈடு செய்க . எனவே 


15 


1 ds 

+ . 


= 2 எனக் கிடைக்கும் . 


5 ds 


அதாவது 


dv 5w 

= -532 
da 
5 

Q = -532 . எனவே 


இங்கு P = 


- 


- / ar 


/ Pds 
e . -8 


-5logs 


= e 


= * -5 


ஃ தீர்வு 


vx - 5 = - / 5x2 = dx + c 


5 


35 


232 + C 


1 
அதாவது V = என ஈடு செய்ய 

y 
5 5 
y 232 

1 5x3 
அல்லது 

+ C என்பது தீர்வாகும் . 
2 


-|| 


+ C 


ys 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 47 


-- 


எடுத்துக்காட்டு 2 : 2y 

dy 

= ye- ~ இன் தீர்வு காண்க . 

d : 
dy 

-22 
-ry = 

y என இதை எழுதலாம் . எனவே 


dx 
1 dy 


* 


- 


- 


e 


y dy 


y 


2 dy 


- 


- 


dy 
da 


y3 da 


22 


= 1 எனக் கொண்டால் , 

y . 
எனவே இவற்றினை ஈடு செய்ய 

1 dv 
3E 

- + VT = 
அல்லது 

dv 

+ 2vx = -2e 
dz 


இங்கு P = 23 , Q = - 28 -ு . 


fPds 


/ 2xds 


எனவே 


= e 


எனவே தீர்வு 


/ 28 - 2 


dr + C 


ve 


= -23 + C 


+3 


- 


-23 + C 


y2 ) 


அதாவது 


= 2xy + Ay ? என்பது தீர்வாகும் . 


பயிற்சி 2.4 


தீர்வு காண்க : 

dy 
1 . + 

dx 


2y 


x + 1 


T + 1 


* 


2 . 


- 


* + 1 


dy 

2y 
da +1 
dy 
da 


3 . 


+ y = xsin 23 


4. ( 2-1 ) + y = = ( x - 1 ) 
5. + 


dy 

+ y cos T = sin 2s ( கட்டுப்பாடு = 0 , y = 0 ) 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


da + y cot x = cosec x 
8. 25 
48 

dy 

+ 

as 
dy 

== y - 4y 
da 


7 . 


dy) 


9. ( 1- 3ay) 4 + y? = 0 


da 

+ TP(y) = Q( y) என்ற அமைப்பு 
dy 

dy 
10. ( x - 1 ) cos y + sin y = 2 ( x - 1 ) : 

du 
[ z = sin y என ஈடு செய்க ) 

dy 2-332 
11 .. + 
da 

dy 
12 . 


y = 1 


13. 34-2y +sy = 0 


dy xy 
14 . 5 
dx T + 1 

+ ays = 0 
15. = by_ {y + xy ^ { 1 + log # } = 0 

da 
16 . dy 

+ Py = Q என்ற சமன்பாட்டிற்கு u , 1 என்பவை இரு 
தீர்வுகள் . v = uz என இருப்பின் 

- / o . da 
z = 1 + ae 

என நிறுவுக ( a- யாதாமொரு மாறிலி ) 
17. 1+ 

Te " -2my ? 
dx 

2mxy 
dy 
18 . dx 1 + m 

dy sin y 
( குறிப்பு : cos y am 

( 1 + 3 ) * என எழுதி z = sin y 

1 + T 
என ஈடு செய்து தீர்வு காண்க .) 


- 


tany = ( 1 + x ) " secy 


- 


- 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ..... அமைப்புகள் 49 


* 


19 . 


dy 
dx+ y = 

y * -1 
dy 

= 1-2 ( y - x ) - 23( y - x) ? 
de 


20 . 


விடைகள் 
பயிற்சி 2.4 

* 2 
1. y(n + 1) = w + 7 + C 
2. 2y = A ( x + 1) -23-1 
3. 4xy = sin 23-23 cos 2x + A 

1 
4. 2y = 

( 2w logx - 4x2 + ஐ + Ca ] 


T - 1 


5. y=1[ • -sin " + ains - 1) 


6. V ( -1) y = log [ vm + Vw - 1 ] + C 
7. y sin x = A + 3 
8. y ? ( 4x + C ) = > 
9. 4xy = 1 + Ay4 
10. 2 ( x - 1) sin y = 23 logx - 43 +3+ Av 
11. 2y = x + Ame1 / x2 
12. 25 logy = log.logy + C 
13. y3 [ e " ( x - 1 ) + A ] = x ? 
14. 3v1 + x = y [ A + ( 1 + x2] 9/2] 

233 
15. C. ( log ) 

3 


17. y == [ c- * ) 


18. sin y = (1 + )( e" + C ) 
19. ye = r - * + cs " 
20. ( y - x ) [ Ce * - x2-1] = 1 . 


1581-4 


50 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


2-3.5 . அமைப்பு 5 : 

yf ( xy )dr + xg ( xy dy = 0 
என்ற அமைப்பைப் பார்ப்போம் . இங்கு TY = 2 என ஈடு செய்தால் 

dy dz 

+ y = 
da 

dE 

என வரும் . 
இவற்றைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு செய்தால் 

dz 
yf ( 3 ) + xg ( 3 ) 

de 


-- 


எனப்பெறலாம் . அதாவது 


[ 
myf(x) +=g(a) { 45-5 = 
z f ( x ) + = g ( z ) 43 - zg ( x ) = 0 


= 0 


அதாவது 


எனவே 


* 


2 { f( x ) - g( a ) } ds + mg (x ) dz = 0 
இது அமைப்பு ( 1 ) இல் உள்ளது . எனவே 
de 

g ( z ) 
+ 

-dz = C 

z { f ( z ) - g ( z )] 
என்ற தீர்வு கிடைக்கும் . 

எடுத்துக்காட்டு 1 : y ( 1 + 2ay ) ds + 2 ( 1 - xy )dy = 0 என்பதின் 
தீர்வு காண்க . 

my = z என ஈடு செய்ய 

dy dz 


y + Tas 


dx 

dz 


- 


dy 


[* 


ds 


* 


da 
இவற்றைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு செய்ய 

dz 

-y 

dx 
Y ( 1 + 23 ) + (1-2, 


1 


* 


dz 


« g ( 1 + 2z ) +1( 1-2) 12- €y (1 - z) = 0 
z [ ( 1 + 2z ) - ( 1-3 ) ] +3( 1-2 ) 45 = 


0 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில...... அமைப்புகள் 51 


3z2dx + x ( 1 - z )dz = 0 
da 

dz = 0 
3z 


-da 


தொகை காண 


1 


log - 


3z 


--log z = C 


\ 


log 


* 


1 

+ C 
3z 


z1 / 3 


AE 


1/32 


zl / 3 


1 / 3z 
அல்லது 

Am 

1 / z 
அல்லது 

A3x3 = 8 

.3 
அல்லது 

Ka ? = ye 

ye " 
என்பது பொதுத் தீர்வாகும் . இங்கு = = 1 , y = 1 என்ற கட்டுப்பாடு 
இருப்பின் ஒரு சிறப்புத் தீர்வு பெற 

K • 12 = 

1 . 

எனக் கிட்டும் . 


அதாவது 


1-1Y ) 
ry 


* 2 = ye 


அல்லது 
என்ற சிறப்புத் தீர்வு கிட்டும் 


பயிற்சி 2.5 
தீர்வு காண்க : 
1. ( ay + y )dr + ( my - x ] dy = 0 
2. (cy + x2y + Ty + 1 )yds + (xy - x2y ? - xy + 1 ] = dx = 0 
3. y ( my + 1 ) dx + x ( 1 + xy + x2y )dy = 0 
4. (y- Ty ) d = - ( + 22y ) dy = 0 
5. ( 1 - xy + zy )de + (sy - x )dy = 0 


52 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


விடைகள் 


பயிற்சி 2.5 
1. y = Axery 
2. Ty? -2xy log Cy = 1 
3. 2xy - logy - 2xy - 1 = Cary ? 
4 . 

x = Cye" y 
5. logv = ey - 1xy + A 


பயிற்சி 2.6 

பலவிதச் சமன்பாடுகள் 
பின்வரும் சமன்பாடுகளின் பொதுத் தீர்வுகள் காண்க . ஏதாவது 
கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருப்பின் சிறப்புத் தீர்வுகளையும் காண்க . 


1. ayi +(x +1}{y°-1) = 0 
2. «g (1 + x")" > -y? = 0 
3. logy * + ay log( 1 + x ) = 0 


4 . 


dy 

+ 2 = cosh x cosh y = 0 
dac 


= 2 + y என ஈடு செய்க ) 


5. * + 1 / 3 = 2 + y (z 
6. VI + = = = e ( கட்டுப்பாடு = = 0 , y = 0 ) 
7. y- = = = + yey 


du 


y + VT + y 


8 . 


- 


dm 


* 


9. ( + 2xy )dy + ( 2ay + y : + 3x2 )ds = 0 


10. (= cos 2 + y ain ) : - (y ain y 


- * COS 


2 ) = = 


dy 
de 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 53 


[ குறிப்பு : - = 1 என ஈடு செய்க ) 
11. ( w + y ) ( dx - dy ) = dr + dy 

dy 4 
12 . 


* as 


* 


13. 3x2y2 + cos ( xy ) -xy sin ( xy ) 

dy 


* { 2 = " y - asin ( = y }} = 0 


( குறிப்பு : my = z என ஈடு செய்க . ) 
14 . 

dy 
ds 

= 2y tan x + y2 tan²x 


15 . 


+ y - a dy 
T + y - b ) as 


x + y + a 
x + y + b 


3 y 

-3 ) 
16. ( 1 + 3 ° ) + ( s - e- tan ) 
17. * + ycos = = y sin 2e 


= 0 
de 


dv 
18. ( x + y + 1 ) = 1 

da 


19. 2 vdx = v - log 1 + 3) + A என்ற சமன்பாட்டில் என்பது 

* இன் சார்பு , A ஒரு மாறிலி ; மேலும் 1 = 0 , v = 0 என்ற 
கட்டுப்பாடு பொருத்தம் உடையதாயின் , v = 2e " sinh m 

என நிறுவுக . 
20. cot e dp + pde = 0 


21. Ty dy = ( y + 1) (1- T )ds 


22. dr + ( 1-2 ) cot y dy = 0 


23. dr + ( 2r cot e + sin 29 ) de = 0 


24 . 


di 

-6i = 10sin 2t 
dt 


25. (4xy - 6 ) + xdy 

= 0 


[ xy = z என ஈடு செய்க ) 


dx 


54 . 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


26 . 


dy 

+ 2ay + xy4 = 0 
d 


27. ( 232 + 3y2-7 ) w de- ( 332 + 2y2-8) y dy = 0 


( 


u = 32 

என ஈடு செய்க 


சங்க ) 


v = y ? 


= 


- 


விடைகள் 

பயிற்சி 2.6 
1. ( y ?-1)= 2e = C 

A22 
2. Y ? = 

1 
T + 1 
3. ( log y) + ( x - 1) log ( 1 + x ) -3-132 = A 
4. y = log tan { cosh x - x sinh x + A } 
5. y ? = A e ? " - 22 
6. Vi + z + e = C ( பொது ) 

Vi + m + e - 3 = 2 (சிறப்பு) 

tan - 1 ( y / m ) 
7. e 

VE + , 
8. Ce = y + VE + y 
9. ( y2 + ry + = ) = C 


10. Ty cos 


co ( ! ) = c 


11. * + y = C e ( s - y ) 


12. Cx = erly 


13. (my + cos ry ) = C 
14. sec? v = y [ C - 1 tansm ) 
15. (b - a ) log [( x + y )? - ab ] = 2 (w - y) + C 

tan - 1y | 
16. T 8 

= tan - y + C 
1 ( 
17 . 

+2 sin + 


2 


y ( n - 1) 

= c .(n - 1) sina 


n - 1 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் சில ...... அமைப்புகள் 


18. ஐ = Ces - y - 2 
20. p = C cos e 
21. + y = log Ar ( y + 1 ) 

1-3 
22. siniy = C 

1 + x 
23. 2r sin ? e + sinte = C 
24. = - 1 ( 3sin 2t + cos 2t ) + Ce6t 

3 
25. y == + 


1 


26 . 


= - } + Ae3= 2 


27. (2 - y? - 1 ) = C ( + y -3). 


3. முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
( Differential Equations of the First order 

Exact Differential Equations ) 


3-1 . F ( x , y ) = C என்ற சமன்பாட்டில் முதல் வகைக்கெழு 
dy 

கண்டு , அதையொட்டி அமைக்கப்பட்ட முதல் வரிசைச் 
dx 
சமன்பாடு முதல் வரிசைப் பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாடு 
எனப்படும் . 


வான 


எடுத்துக்காட்டாக 

-y + my - xy : + xy = C 
என்ற சமன்பாட்டில் உ கண்டால் 

dy 
3x2-3y a + 2xy + x 

49 

dy 
-2xy +3 


-y2 


-29 


+ y = 0 


எனப் பெறப்படும் . இதை மாற்றி எழுதினால் 

dy 

( 22-2xy - 3y + c) + ( 332 + 2vy - Y2 + y) = 0 


என்ற முதல் வரிசைச் சமன்பாடு கிடைக்கும் . இதையே 

(32+ 2xy - y ? + y ) ds + ( 2-2xy - 3y + ) dy = 0 
என எழுதலாம் . இது ஒரு பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாடு 
எனப்படும் . இதன் தீர்வு 

23 - y + my - Ty : + @ y = C. 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


57 


dF = 


.dxt 


இவ்விதமாக அமைக்கப்பட்ட சமன்பாடு ஒரு முதல் வரிசைப் பொருத்த 
மான வகைக்கெழுச் சமன்பாடு எனப்படும் . இதன் பொது அமைப்பு 

Mdx + Ndy = 0 
எனவிருக்கும் . 
3-11. ஆனால் , Mds + Ndy = 0 

என்ற 

சமன்பாடு 
பொருத்தமான சமன்பாடெனக் கண்டு கொள்வது எப்படி ? அப்படிக் 
கொண்டபின் அதன் தீர்வு காணும் முறை என்ன ? இவைகளைப்பற்றி 
ஈண்டுக் காண்போம் . 

Mdx + Ndy என்ற சமன்பாடு ஒரு பொருத்தமான (வகைக்கெழு ) 
சமன்பாடாக இருக்க வேண்டுமென்றால் , Mdx + Ndy என்பது ஒரு 
சரியான வகையீட்டுக்குரிய நுண்ணெண் ( Perfect Differential ) 
ஆக இருத்தல் வேண்டும் . அப்படியிருக்க வேண்டுமென்றால் , F ( x , y ) 
என்ற ஓர் சார்பின் மேல் “ வகைக்கெழுச் செயல் ” செய்து மட்டுமே 
Mdx + Ndy என்பது பெறப்பட்டிருக்க வேண்டும் . அப்போது 

dF = Mdr + Ndy ஆகும் . 

aF ) OF 
ஆனால் 

dy என நமக்குத் தெரியும் . எனவே 
3E 

0y 
மேலிரண்டு தொடர்களையும் ஒப்பிட்டால் 
OF 

OF 
= M ; = N 
Om 

Oy 
என்ற இரு கட்டுப்பாடுகள் கிட்டும் . இவ்விரு கட்டுப்பாடுகளிலிருந்து 

aM a / 8F 82F 

ay 0y 0 მყ t 
என்றும் 
ON 2 

82F 
Ox Ox 0y 010y| 
எனவும் பெறலாம் . 

92F 82F 

ayar Oxay 
என்பதால் நமக்கு 
OM aN 

...... ( A ) 
3x 
என்ற கட்டுப்பாட்டில் M , N இரண்டும் அமைவது புலப்படுகின்றது . 


ay 


எனவே 


Mds + Ndy = 0 
என்பது ஒரு பொருத்தமான சமன்பாடெனில் ( A ) என்ற தொடர்பு 


58 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


வேண்டிய கட்டுப்பாடு 


( Necessary 


உண்மையாகும் . 
condition ) எனப்படும் . 


மறுதலையாக 

M an 
0y 

Ox 
ஆனால் Mdu + Ndy என்பது ஒரு பொருத்தமான வகையீட்டுக் 
குரிய நுண்ணெண்னாகும் என்று நிறுவலாம் . 

SMdx 
எனக் கொள்வோம் . அப்போது 

av 

= M ; 
Or 


எனவே 


82V 
Oray 


aM aN 

[ கொடுக்கப்பட்டுள்ளது . ) 
3y 3 


ஆகவே 


ON 


0 / 0V 
w \ 0y 


2 ) 


3 


எனவே 


av 


av dat 


N = + p ( y ) ; 

0y 
இங்கு ( ( g ) என்பது 9 மட்டிலுமே சார்ந்த சார்பின் வகைக்கெழு . 
எனவே 

OV 
Mdx + Ndy = 

dy + ( 3 ) dy 
» 

Oy 
d ( V + ( y ) ] 

= வகையீட்டுக்குரிய நுண்ணெண் 
நகவே Mdv + Ndy = 0 என்பதின் தீர்வு 

= V + ( y ) = C 
என்பதாகும் . எனவே Mdv + Ndy = 0 என்பது ஒரு பொருத்தமான 
சமன்பாடாக இருப்பதற்கு 

M ON 
ay 

3 
என்ற கட்டுப்பாடு தேவையானதும் போதுமானதும் ஆகும் . இதை 
ஒரு தேற்றமாகக் கொள்ளலாம் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ....... 


59 


3-1-2 . பொருத்தமான சமன்பாட்டின் தீர்வு காணல் : 

OM ON 
Mdv + Ndy = 0 என்ற சமன்பாட்டில் 

என்பது 

by 3x 
பொருத்தமாகி , அது ஒரு பொருத்தமான சமன்பாடு என்று முடிவு 
கட்டப்பட்ட பின்பு செயல்முறையில் பின் கூறப்படும் வழியில் தீர்வு 
காணலாம் . முதலில் பூ ஒரு மாறிலியெனக்கொண்டு /Md . இன் மதிப் 
பறிக . இப்படிப் பெறப்பட்ட உறுப்புகள் அல்லாது / Ndyஇல் 
தோன்றும் உறுப்புகளோடு முதற்கண்ட உறுப்புகளைக் கூட்டி C 
என்ற மாறிலிக்குச் சமம் செய்க . மாறாக 

ஐ ஒரு மாறிலியெனக் கொண்டு | Ndy இன் மதிப்பறிக . இப்படிப் 
பெறப்பட்ட உறுப்புகள் அல்லாது / Mdm இல் தோன்றும் உறுப்பு 
களோடு முதற்கண்ட உறுப்புகளைக் கூட்டி C என்ற மாறிலிக்குச் 
சமம் செய்க . இதில் எந்த முறையிலும் 

Mdv + Ndy = 0 
என்ற பொருத்தமான சமன்பாட்டின் தீர்வுகள் காணலாம் . 
முறைப்படி கண்ட தீர்வும் மற்றொரு முறைப்படி கண்ட தீர்வும் செய் 
முறையைச் சரிபார்க்கப் பயன்படும் . 


குறிப்பு : மேற்கூறிய வழியைப் பின்வருமாறும் கூறலாம் . 
( i ) y ஐ மாறிலியாகக் கொண்டு 

/ Md ; மதிப்பைக் காண்க . 
( ii ) Ndy இல் - அற்ற உறுப்புக்களை y ஐப் பொருத்து தொகை 
காண்க . 

( iii ) ( i ) , ( ii) இரண்டிலும் வரும் உறுப்புகளைக் கூட்டி C என்ற 
மாறிலிக்கு ஈடு செய்க . 


i 


எடுத்துக்காட்டு 1 : 

( x + y ? -a ) ds + g ( x + y + a ? )dy = 0 என்ற சமன்பாட்டின் 
தீர்வு காண்க . 
இங்கு M = * ( 2 + y - a ) ; N = y ( x2 + y + a ) 

OM ON 
மேலும் 

= 2xy . எனவே இது ஒரு பொருத்தமான 
ay 3 * 
சமன்பாடு . y ஐ ஒரு மாறிலியெனக் கொள்க . அதையொட்டி 

( Mdu = / (33 + ®y - wa )ds 

24 , 22y2 a232 

2 2 


60 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


+ 


4 


இதைப்போல் 

TNdy = / ( yx + y3 + ary )dy 

ஐ y , y .. yaa 
2 

2 
எனவே தீர்வு 

T42 4 a7x2 , 44 , ay? 
+ 

+ 
2 4 2 

4 

2 
அதாவது , 202y : + 4-232a2 + 34+ 2a2y ? = C ( C ஒரு மாறிலி ) 





ஈண்டு 


எடுத்துக்காட்டு 2 : தீர்வு காண்க . 

(5x + 3x2y ? - 2ay )dx + (23y - 3x2y ? - 5y +) dy = 0 

M = 5x4 + 3x2y ? - 2ay 

N = 2xy - 3xy - 5y4 
M 

= 6xy - 6xy 
2y 
ON 

= 6xy - 6xy 
Ox 

OM ON 
எனவே 
0y 

ac 
/ Mdu = / (5x4 + 3xy? -2wy )ds 

= 25+ xy ? - ஐ y 
Ndy இல் 3 அற்ற உறுப்பு -5 y + . இதை புஐப் பொருத்துத் 
தொகைப்படுத்தினால் 

/ -5y +dy = -y 
எனவே தீர்வு 

+ my2 - x2y3 -y = C 
குறிப்பு : எடுத்துக்காட்டு ( 1 ) ஐப் பின்வருமாறும் தீர்க்கலாம் . 
கொடுத்துள்ள சமன்பாட்டை 

mds + ( @y dr + 2ydy) -a2xds + yidy + aaydy = 0 
என எழுதலாம் . இதில் 
Ty ? dx + x2ydy = 

d ( x2y2) 
( 

2 
என்று பார்த்தவுடன் விளங்கும் . எனவே கொடுத்துள்ள சமன்பாட்டை 
உறுப்புறுப்பாகத் தொகை காணின் 

Jxdx + 1Ja(my ) - Jaxdx + / yady + a / ydy = C 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ....... 


61 


+ 


4 . F2y2 a2x2 y aay ? 
அதாவது , 

4 

2 2) 4 2 
அதாவது , 4 + y4 + 2x2y ? - 2a2x2 + 2ay : = C 


+ " * - * " + + > = c 


பயிற்சி 3.1 
பின்வரும் சமன்பாடுகள் பொருத்தமான சமன்பாடுகளாவெனச் 
சோதித்துப் பின்னர் அவற்றின் தீர்வுகளைக் காண்க . 

1. ( x - ya ) 3+ ( y + z ^ y ? ) = 0 


2. ( 2 - + y ?) ds - ( ye3 - 2xy ) dy = 0 
3. yde - xdy -3xyle = 3dx = 0 
4. ( 2ay + y - tan y )dv + ( w ? -x tan ? y + secy) dy = 0 
5. ( 2y sin w - cos y ) dr + ( x sin y - 2 cos x )dy = 0 
6. ( e3 + 1 ) cos x de + er sin x dy = 0 

7. ( x2 + y " )" ( xy ? dx - xydy ) = 0 என்பது ஒரு பொருத்தமான 
சமன்பாடானால் , n.இன் மதிப்பென்ன ? கண்டபின் தீர்வு காண்க . 


விடைகள் 
பயிற்சி 3-1 


T + 1 + log y = x + C 


1 . + 

Ty 
2. 233-332 + 6xy ? = 6e3(y - 1 ) + C 
3. ye = w + C 
4. Tºy + 3y + (1-1) tan y = C 
5 . * cos y + 2y cos x = C 
6. ( es + 1 ) sin x = C 
7. n = -2 ; y2 = Az2 . 


3-2 . முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் : 

உரிய தொகைகாண் காரணிகள் - பொருத்தமான சமன்பாடு 
களாக மாற்றக் கூடியவை ( Integrating factors - Equations that 
can be transformed into exact differential equations . 


62 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Mdr + Ndy = 0 என்ற சமன்பாடு நேரடியாக ஒரு பொருத்தமான 
சமன்பாடாக இல்லாமல் இருக்கலாம் ( அதாவது 

OM 

= Y ) . ஆனால் 

0y 
இடப் புறத்திலுள்ள ( Mdx + Ndy ) ஐ F ( w , y ) என்ற ஒரு கோவையால் 
பெருக்கினால் சில சமயம் 

F( w.y ) Mds + F (w , y ) Ndy = 0 
என்ற சமன்பாடு ஒரு பொருத்தமான சமன்பாடாக வரலாம் . அதாவது 

8 { F ( w , y ] M } = A a 

{ F ( w , y ] N} 
ay 

83 
என்பது உண்மையாகலாம் . 

அப்போது 
F ( x , y ) Mds + F ( x , y ] Ndy = 0 
என்பதின் தீர்வை 

Mdv + Ndy = 0 
என்பதின் தீர்வாகக் கொள்ளலாம் . 


3-3 . தொகைகாண் காரணி : 

வரையறை : நேரடியாக ஒரு பொருத்தமான சமன்பாடாயில்லாத 
ஒரு வகைக்கெழுச்சமன்பாட்டை ஒரு குறிப்பிட்ட சார்பினால் இரு 
பக்கமும் பெருக்கும் போது , பெறப்படும் புதுச் சமன்பாடு ஒரு பொருத்த 
மான சமன்பாடாக அமையுமானால் அப்பெருக்கும் சார்பைத் தொகை 
காண் காரணி எனக் கூறுவது மரபு . 

3-2 இல் கூறியபடி F ( w , y ) என்பது Mdm + Ndy = 0 என்ற 
சமன்பாட்டிற்குரிய ஒரு தொகைகாண் காரணியாகும் . முன்பு 

JPdr 
2-3-3.1இல் + Py = Q என்ற சமன்பாட்டிற்கு 6 

என்பது ஒரு 
தொகைகாண் காரணியாகும் என்று கூறப்பட்டதை மறுபடியும் ஒரு 
முறை இப்பின்னணியில் பார்க்கவும் . 
இந்நிலையில் 

F ( ஐ , y ) Mds + F (w , y ) Ndy = 0 
என்பதை , 

d ( 9 (w , y ) ] = 0 
என எழுதி 

Y ( x , y ) = C 
என்ற தீர்வு காணலாம் . இதுவே 

Mdx + Ndy = 0 
என்பதின் தீர்வு . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


63 


an 


எடுத்துக்காட்டு : 
ydx 

wdy = 0 
என்ற சமன்பாட்டில் 

OM 
= 1 ; 

= -1 
0y 

Om 
aM ON 

32 

1 
ஆனால் ஆல் ( yds - xdy ) ஐப் பெருக்கினால் 

ady 
ydr - edy 

y 
எனக் கிட்டும் . 


0y 


( 5 ) 


d 


( 5 ) 


= 0 


என்பது தீர்வாகும் . 


8-4 . தேற்றம் : தொகைகாண் காரணிகள் எண்ணிலடங்கா . 

தெரிப்பு : Mds + Ndy = 0 என்ற சமன்பாட்டிற்குரிய தொகைக் 
காரணி ந என்ற ஒரு சார்பெனக் கொள்வோம் . அப்போது 

- ( Mdu + Ndy ) = du 
என்று கிட்டும் . எனவே 

= C 
என்பது ஒரு தீர்வாகும் . 

ந ( Mdu + Ndy) = 0 
என்பதை இரு பக்கங்களிலும் f ( u ) ஆல் பெருக்க 

af ( u ) ( Md : + Ndy ) = 0 
எனக் கிட்டும் . ஆகவே 

hf ( u ) ( Mds + Ndy ) = f ( u ) du 
எனவே + f ( u ) என்பதும் Mdx + Ndy = 0 என்ற சமன்பாட்டின் 
ஒரு தொகைகாண் காரணியாகும் . f ( u ) என்பது எண்ணிலடங்கா 
அமைப்புகளில் வரலாமாதலின் 

Mdx + Ndy = 0 
என்ற சமன்பாட்டிற்கு எண்ணிலடங்காத தொகைகாண் காரணிகள் 
உள்ளன . 


64 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எனக் 


எடுத்துக்காட்டு : 
முன் 3-3 இல் 
ydx - xdy = 0 

1 
என்பதற்கு - ஒரு தொகைகாண் காரணி 

கண்டோம் . 
1 
ஈண்டு cos 

என்பதும் ஒரு தொகைகாண் காரணி என 

y 12 
நிறுவுவோம் . 

1 

W 


COS 


y y 


= 


( 5 ) , 
cos 4 ( 6 ) 

(5 ) 

* 
( F ) டம் ஏ 


எனவே 


COS 


d 


0 


y 


0 


அதாவது , 

sin = C1 
என்பதும் ஒரு தீர்வாகும் . இது புதியதொரு தீர்வல்ல ; ஏனெனில் 
மாறிலியானால் , sin உம் ஒரு மாறிலியாகத்தானிருக்க வேண்டும் . 
y 

y 
இத்தீர்வு ydx - xdy = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுதான் என்பதைப் 
பின்ரவருமாறும் காணலாம் . தீர்விற்கு இருபக்கமும் ஐப் பொருத்து 
-வகைக்கெழு காணின் , 

d 
0 = sin 
dx 

y 


ப 


[ 


* ) 


dy 
dx 


= COS- . 

y 


ye 

dy 
எனவே , நமக்கு 

= 0 

dr 
என்று கிட்டும் . அதாவது 

y dx - a dy = 0 


= C1 என்பது 


என்றாகின்றது . எனவே y dw - xdy = 0 க்கு sin 
ஒரு பொருத்தமான தீர்வாகின்றது . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ..... 


65 


3-5 . சில தொகைக் காரணிகள் : 

Mds + Ndy = 0 என்பது சமன்பாடு : 
AM 

ON 
3y 3r 

= f ( x ) எனில் 
N 


-- 


If ( ) d = 


e 


ஒரு தொகைக் காரணியாகும் . 
சமன்பாட்டை " 

If ( 7 ) d = 

ஆல் இருபுறமும் பெருக்க , 
e / T(* )4" Mdx + If (s) 

x dr 

Ndy = 0 
என்றாகின்றது . இதை M.dx + N ,dy = 0 என எழுதலாம் . 

3 
மேலும் 

/ f( 

M 
ay 0y 


0M1 


{ 
= eff (x )d : OM 


0 


ANI 

m 


3 
ar 


{ 


N 


} 


oford 


MaxON 


= f ( x ) 


N to BET 


சாந்தலிங்க 


elf( ) d = 


= 


05 = Nf(e)) 


என்பது ஒரு 


ar ... 
OM , ON 
0y 
= ? //(= ) d = | OM 

ON 
| - N f ( x ) - } 
2y 

3x 

M an 
ஏனெனில் 

0y 
எனவே Md = + Ndy = 0 என்ற சமன்பாட்டிற்கு e t(*)&= 
தொகைகாண் காரணியாகும் . 

an 
ay 3x 
( ii ) 

= ( y ) ஆனால் 

M 
esp ( y )dy 

என்பது ஒரு தொகைகாண் காரணியாகும் . 

( முன் மாதிரியே நிறுவலாம் ) . 
1581-5 


OM 


66 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


(iii ) ( a ) Mde + Ndy = 0 என்பது சமபடித்தான வகையீட்டுச் 

1 
சமன்பாடாக இருந்து M » + Ny * 0 ஆனால் Mm + NY 

என்பது ஒரு 
தொகைகாண் காரணியாகும் . 


. 


1 


Ms + Ny ஆல் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டினை இருபுறமும் 


dx + 


M3 + Nyay = 0 


M 

N 
பெருக்க 

Mx + Ny 
M 

N 
என்று கிட்டும் . 

= N 
Mw + Ny = M1 எனவும் 

M + Ny 
OM1 _ ON1 
கொண்டு 

என நிறுவித் தெரிப்புக் காண்க . 
09 


எனவும் 


ஜ 


11/ 


M 

y 
( b ) Mm + Ny = 0 எனின் 

N 
இதை Mde + Ndy = 0 இல் ஈடு செய்ய 

Ny 

dx + Ndy = 0 


. 


என்று கிட்டும் . N - 0 ஆதலால் 

dy 

Y 
da 


= 


எனவே = Cy என்பது தீர்வாகும் . 


( iv ) ( a ) Md = + Ndy = 0 என்பதை 

y f ( xy )dx + « g ( x , y ) dy = 0 
என்ற அமைப்பில் மாற்றி அமைக்க முடியுமென்றால் , Mw - Ny = 0 

1 
என்ற கட்டுப்பாட்டின்கண் 

என்பது ஒரு தொகைகாண் 

Mr - Ny 
காரணியாகும் . 


yf ( xy ) dm + 


mg ( xy ) dy 


Mr - Ny 

M - Ny 
என்பது ஒரு நிறை நுண்ணெண்ணாகும் . அதாவது 

2 yf( xy )) a [ mg ( xy ) 

ay LM - Ny OM LM - Ny 
என நிறுவலாம் . இதைப் பயிற்சியாகக் கொள்க . 

( b ) Me - Ny = 0 எனில் Mx = Ny . 


MEN ) 


(53), ] 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


67 


எனவே Mdw + Ndy = 0 என்ற சமன்பாடு 


wyds 


+ Ndy = 0 


என்றாகும் . எனவே 

N { ydx + xdy } 
என்று கிட்டும் . N = 0 ஆதலின் 

ydx + xdy = 0 
என்றாகின்றது . எனவே இதன் தீர்வு 


ay = C 


என்று பெறலாம் . 


தொகைக் 


( v ) மேலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் சில 
காரணிகளை வசதிக்கேற்பப் பயன்படுத்திக்கொள்ளலாம் . 


உறுப்பு 


தொகைக் 
காரணி 


நிறை நுண்ணெண் 


1 


(a) xdy - yde 


ady - yea = 3 ( 2 ) 


( b ) edy - yde 


1 
Y 


(c ) edy - yds 


ay 


- ( yde - xdy ) 

= d 
y2 
dy 

= d 
y 
wdy - yde 

m + y + 
ady - y da 

32 


( d ) xdy - yde 


1 
= + y 


1+ (2 ) 
( 2 ) 

( 3 ) 
= 4 ( tan - 1 ) 


1+ 


= 


68 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( e ) edy + yds 


1 
(xy ) " 


wdy + yds 

( n = 1 ) 
( xy ) " 


(( x- s ) 


; 


* 


1 
By 


( m - 1 ) ( xy ) 
xdy + ydx 

( n = 1 ) 
Ty 
= d log ( xy ) 


( f ) ஜ ds + ydy 


( + 


1 
( x2 + y ") " 


xdx + ydy 

( n = 1 ) 
( w / + y ) " 

-1 
2( n - 1)( x + y ? ) 
xdx + ydy 
T2 + y2 

( n = 1 ) 
= d { log( x + y ?} } 


= d {ak -1v = + - ) 


1 
22 + y 


பயிற்சி 3-2 

1 
1. ( 23 - y ) ds + ( 2y + m] dy = 0 என்பதற்கு 

ஒரு 
தொகைக் காரணி என நிறுவித் தீர்வு காண்க . 

2 . cos x cos y என்பது ஒரு தொகைக் காரணியெனக்கொண்டு 
tany de + tan x dy = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

3. ( 2y - x ) dx + xdy = 0 என்ற சமன்பாட்டிற்கு f ( x ) என்ற 
சார்பு ஒரு தொகைக் காரணி . தொகைக் காரணி கண்டு தீர்வு காண்க . 

4. y ( 1-8 ) dx - xdy = 0 என்பதற்குக் கேள்வி ( 3 ) போல் தீர்வு 
காண்க . 

1 11 1 1 1 
5. yde - wdy = 0 என்பதற்கு , y ? ஐ ya ( w - y ) ? 
என்பவை தொகைக் காரணிகள் என நிறுவி , தீர்வுகள் கண்டு அவை 
யாவும் ஒன்றே எனக் காண்க . 

1 
6. ( 2 - 2ny - y ? ) dy + ( + 2xy - y? ) dy = 0 என்பதற்கு 

( -y ) 
ஒரு தொகைக் காரணி என நிறுவித் தீர்வு காண்க . 

1 
7. ( 3 + 2xy - y )dw + iy? + 2xy - x2)dy = 0 என்பதற்கு 

( + y) 2 
ஒரு தொகைக் காரணியென நிறுவித் தீர்வு காண்க . 


69 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


1 


ஒரு 


8. = dx + ydy + 4y3 ( + y )dy = 0 என்பதற்கு 
தொகைக் காரணியென நிறுவித் தீர்வு காண்க . 


+ y 


பின்வரும் சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண்க : 
9. ( x + y + x ]dx + ey dy = 0 
10. ( 2xy + e3 + 2ay + y ] ds + (my+e " - my - 33 )dy = 0 
11. ( w4 + y ) dx - my dy = 0 
12. y ?ds + { m - xy - y )dy = 0 
13. y (my + 2 ) ds +2 ( 2-23 y2 )dy = 0 

1 
14. vdx + x (1-37 y )dy = 0 என்ற சமன்பாட்டிற்கு 

( xy ) 
தொகைக் காரணியெனில் k கண்டு , தீர்வு காண்க . 

1 
dx 

( x + y ) ? 
தொகைக் காரணியெனக் கண்டு தீர்வு காண்க . 

16. € dy - ydx + y ( x + y )dy + 2 ( x + y ) de = 0 என்பதற்கு 
1 

ஒரு தொகைக் காரணியெனில் தீர்வு காண்க . 
+ y2 

பின் வருவனவற்றிற்குத் தொகைக் காரணி கண்டு தீர்வு 
காண்க . 

17. ydr + (xy - 1 ) dy = 0 
18. ydx - xdy + log xdx = 0 
19. ( 3x + y? ) dx - 2xydy = 0 
20. ( x + y ) ds - ( - y )dy = 0 

1 
= 0 என்பதற்கு 

என்பது 


தொகைக் காரணியென நிறுவுக . 
22. {y + xf( x + y }}ds + { yf ( x + y ) - 1 }dy = 0 என்பது ஒரு 

1 
பொருத்தமான சமன்பாடல்ல என்று நிறுவுக . மேலும் அதற்கு 

+ y ? 
ஒரு தொகைக் காரணியென நிறுவி 
y? x 

= 0 என்ற சமன் 
பாட்டின் தீர்வையும் , 


70 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என்ற 


( ii) { y + cos ( 2 + y )}ds + {y cos ( x2 + y ?) - } dy = 0 
சமன்பாட்டின் தீர்வையும் காண்க . 


குறிப்பு : இந்த விதத்தில் பல வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
அமைக்கலாமென்பதைக் கண்டு கொண்டு நான்கைந்து சமன்பாடுகள் 
[ f ( -2 + y ) = ஓரோர் அமைப்பு ] அமைத்து அவற்றின் தீர்வுகளைக் 
காண்க . 


விடைகள் 

பயிற்சி 3.2 
1. log ( 2 + y ) + tan - 1Y 


- 


2. sin x sin y = . A 
3. f ( x ) = W ; 4-432y = A 
4. f ( w ) 

* ; y = Axe 
5. y = Am 
6. ஐ 2 + y ? = Aw - y ) 
7. ஐ + y2 = A ( x + y ) 
8. ( x2 + y )eav * = 
9. 31+ 433 + 6xy = C 
10. ymes + x2y2 + 3 = Cys 
11. y = 434 logs + Co4 


12. ( E = )v = c 


13. = Cyle 





* ay 


y = c ; h = 3 


14. ye 


1 


15. ( A + 2m ) = 


* + y 


16. *"+ y^ +2 tan- ( x) = C 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


71 


18 . 


1 


17. 3 ; 3g ?-2wy = C = 2 

4 ; 3 + log = = c = -1 
19. + ; 3x2 - y ? 
32 : = Cw 

tan - 1 ( * ) 
20. +2 ; var + y" 

v = Ce 

+ } ( x2 + y ? ) 2 = C 
(ii ) tan - 1 ( G ) + z sin (a +y") = C. 


1 


22 . 


( ij tan - 1 


y 


* 


3-6 . சில சிறப்பு முதல் வரிசை வகைக்கெழுச் சமன் 

பாடுகள் : 

முன் பகுதிகளில் முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் குறிப் 
பிட்ட திட்ட அமைப்புகளில் இருக்கும் போது அவற்றின் தீர்வு காணும் 
முறைகளைக் கண்டோம் . இப்பகுதியில் மற்ற வேறு அமைப்புகளில் 
தோன்றக்கூடிய முதல் வரிசைச் சமன்பாடுகளின் தீர்வு காணும் முறை 
களை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் . 


இப்பகுதியில் p என்பது 


dy ஐக் குறிக்கும் . 


3-6.1 . அமைப்பு 1 : f ( w , y , p ) = 0 என்ற அமைப்பு 

அதாவது , p " + Z1p" -1 + Z2p " -2+ ... + Z. = 0 ....( A ) 
எனக் கொள்ளலாம் . இதில் 21 , 22 ,...... , Z , என்பவை 2 , 3 சார்ந்த 
சார்புகளாகக் கொள்ளலாம் . 


இவ்விதச் சமன்பாடுகள் பின் கூறப்படும் மூன்று வழிகளில் 
தீர்க்கப்படலாம் . 

1. இன் மதிப்பு கண்டு தீர்வுகாணல் 
2. இன் மதிப்பு கண்டு தீர்வுகாணல் 
3. புஇன் மதிப்பு கண்டு தீர்வுகாணல் . 

இம்மூன்று வழிகளில் எம்முறையில் தீர்வு காண இயலும் என்பது 
சமன்பாட்டின் தன்மையைப் பொருத்துத்தான் கூற முடியும் . 


72 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3-6 • 1 ( a ). ( A ) என்ற சமன்பாட்டை , p இல் ஒரு n படிச் சமன் 
பாடாகக் கொண்டு , இதை p இல் ஒன்றாம்படிச் சினைகளின் பெருக்கலாக 
அமைக்க முடிந்தால் - அதாவது 

{ p - f1 ( w , y) } { p - f2 ( s , y ) } ... { p - f . ( s , y) } = 0 
என்று பிரிக்க முடிவதாகக் கொள்வோம் . அப்போது 

p = f1 ( w , y) 
p = f2 ( x , y ) 


.................. 


.............. 


................. 


da 


p = f . ( 3 , y ) 
என்ற 7 தீர்வுகள் p க்குக் கிட்டும் . இதில் 

dy 

= f : ( w , y ) 
என்று ஒவ்வொரு சமன்பாட்டினையும் எழுதி , முற்பகுதிகளில் கூறப் 
பட்ட ஏதாமொரு அமைப்புக்கு மாற்றி 

F : ( w , y , C ;) = 0 ; i = 1 , 2 , ....... n . 
என்ற தீர்வுகள் கிட்டும் . இத்தீர்வுகள் யாவும் ( A ) இன் தீர்வுகளாகும் . 
மேலும் இத்தீர்வுகளில் C. , C ,, ....... , C. க்குப் பதில் C என்ற மாறிலி 
யைக் கொண்டாலும் தீர்வுகளின் பொதுத்தன்மை மாறாது . இவ்வாறு 
கொண்டால் ( A ) இன் பொதுத் தீர்வு . 

F : ( w , y , C ) = 0 ; i = 1 , 2 , ........ n 
என்ற n சமன்பாடுகளின் பெருக்குத் தொகையாகும் . அதாவது , 

F1 ( x , y , C ) . F , ( w , y , C ) ..... F. ( 3 , 3 , C ) = 0 
என்பதாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

( p- my) ( p- 2) ( p - 0y - ) = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

dy 
de 

dy 
P = 

( 2) 


P = 


= TY 


da 


= 2 


P = 


dy 
= my + 

( 3 ) 
dx 
என்ற மூன்று சமன்பாடுகள் நமக்குக் கிட்டும் . 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


73 


( 1 ) இன் தீர்வு 


/ * = / = da + c, 


22 
: log y = 

2 


+ C . 


9 = Ae 


(4) 


2 
அல்லது 
(2 ) இன் தீர்வு 

Jdy = / wdx + C , 
A + 3 = * 

( 5 ) 
( 3 ) இன் தீர்வு 

xds + CS 
y + 1 

32 
+ ) 

2 
22 

2 
அல்லது y + 1 = Ae 

(6 ள் 
எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர் 
2 

- 
2 23 

2 ) 
- Ae y - + AL 

y - Ae 

+1 
என்பதாம் . 


அல்லது 


-- 2 


8-6 • 1 ( b ). ( A ) என்ற அமைப்பிலுள்ள சமன்பாட்டிலிருந்து 
* = F ( y , p ) 

... ( B) 
என்ற ஒரு தொடர்பு கிடைக்கலாம் . அப்போது இரு பக்கங்களுக்கும் 
y ஒட்டிய வகைக்கெழு காண 
de 

dp 

3 , P , 
dy 
என்ற ஒரு தொடர்பு கிட்டும் . 


= 9 ( 9 , 1 


dy 


அதாவது 

dp ) 
y , P , 
P 

dy 
என்ற தொடர்பு கிட்டும் . இச்சமன்பாடு Y , P என்ற இரு மாறிகளையும் 


1 


741 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dp 


dy 

ஐயும் கொண்டது . இது நாம் முன்னறிந்த முறைகளில் ஏதாவது 
அமைப்பில் அமைந்தால் இதன் தீர்வு 

Y ( y , p ) = C 
எனக் கிடைக்கலாம் . இப்போது ( B ) , ( C ) என்ற சமன்பாடுகள் கொண்டு 
p ஐ நீக்க முடியுமானால் நீக்குறு ( eliminant ) 

K ( w , y ) = D ( மாறிலி ) .... ( D ) 
எனவரும் . இதுவே ( A ) இன் தீர்வாகும் . அவ்வாறு ( B ), ( C ) கொண்டு 
p ஐ நீக்கி நீக்குறு காண இயலாவிட்டால் ( B ) , ( C ) இரண்டிலும் தீர்வு 
அடங்கியுள்ளது எனக் கூறினாலே தீர்வு கண்டதற்கு ஒப்பாகும் . 
எடுத்துக்காட்டு 2 : 

y 

1 

p2 - P 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
இரு பக்கங்களுக்கும் y ஒட்டிய வகைக்கெழு காண 
1 1 2y dp 

1 dp 
P p ps dy 

pa dy 
கிட்டும் . இதை 
dy 2 

1 
+ 

y 
dp 

dy 
என எழுதி 

+ py = Q 

என்ற அமைப்பினை மனதிற் 
də 


0 = 


dac 
dy 


ப 


--- 
கொண்டு தீர்வு காணலாம் . 


P ( p - 1 ) - 


p - 1 


இதன் தீர்வு 

1 . 
y = logp + + C 

.. (E) 
P 

P 
என்பதாம் . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டையும் , ( E ) ஐயும் கொண்டு P ஐ 
நீக்கச் சமன்பாட்டின் தீர்வு பெறப்படும் . அல்லது கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டில் மூக்கு ஈடுசெய்து 
1 p2 

1 

log p + 
PL( p - 1 ) 

P 
1 

1 

1 
logp + - + C 
( p - 1 ) 2 

P 
எனப் பெறலாம் . பின்னர் ( E ) , ( F ) இரண்டும் சமன்பாட்டின் 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


75 


= 


தீர்வுகள் என்றும் கூறலாம் ; அல்லது ( E) , ( F ) இரண்டிலிருந்தும் ஐ 
நீக்கினால் பெறப்படும் 

K ( x , y , C ) = 0 
என்பது தீர்வாகும் . ( நீக்குவது எளிதாயில்லா திருக்கலாம் ) . 
3-6 • 1 ( C ) . ( A ) என்ற அமைப்பிலுள்ள சமன்பாட்டிலிருந்து 
y = F ( x , p ) 

...... ( G ) 
என்ற ஒரு தொடர்பு கிடைக்கலாம் . அப்போது இரு பக்கங்களுக்கும் 
ஒட்டிய வகைக்கெழு காண 

dy 
P = 

T , P , 
dx 

as 
என்ற ஒரு தொடர்பு கிடைக்கும் . இச்சமன்பாடு W , p என்ற இரு மாறி 

dp . இது நாம் முன்னறிந்த அமைப்பு 

da 
களில் ஏதேனும் ஒன்றில் அமைந்தால் , இதன் தீர்வு 
Y ( r , p ) = C 

......... ( H ) 
என்று கிட்டும் . இப்போது ( G ) , ( H ) என்ற தொடர்புகளைக்கொண்டு 
pm நீக்க முடியுமானால் நீக்குறு ( Eliminant ) 

K ( x , y ) = D ....... ( L ) 
எனக் கிட்டும் . இதுவே ( A ) இன் தீர்வாகும் . அவ்வாறு ( G ) , ( H ) 
கொண்டு p ஐ நீக்கி நீக்குறு காண இயலாவிடின் ( G ) , ( H ) என்ற இரண் 
டிலும் தீர்வு அடங்கியுள்ளது எனக் கூறினாலே போதுமானது . 


எடுத்துக்காட்டு 3 : 

y = 2px + pw 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
2px + px ? 

( I ) 
இரு பக்கங்களுக்கும் ஒட்டிய வகைக்கெழு காண 

dy 
P = 

2 

dp 
da 

dp 
dx 


= (2p + 2p * x ) +2 $ 2 ( x + 2p * = " ) 
2 42 ( x + 2p x ) + P + 2p • = = 0 

(2 +2= 2 }t + 2p =) = 


இதை 


என எழுத 


76 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


P + 23 


dp 


= 23 . 


dp 
da 

da 
அதாவது , 

P 

2 . 
அதாவது , 

log p + zlog x = 
PVT = C , 

C2 
P 

...... (II ) 

Vw 
I , II இரண்டையும் கொண்டு p ஐ நீக்கினால் 

C2 C , 

Vm 

yVE = 2wC , + C , ve 
அல்லது 

ym == ( 25C2 + C , V® ] ? 
என்பது ஒரு தீர்வாகும் . அடுத்தபடியாக 

1 + 2pm = 0 
என்பதில் 42. இல்லையாதலின் இதனை விட்டுவிடலாம் . 
3-6 • 2 . கிளெய்ராட் அமைப்பு ( Clairaut s form) : 

y = px + f ( p ) 
இதன் தீர்வு 

y = Ca + f ( C ) 
எனப் பெறலாம் . இங்கு C ஒரு மாறிலி. இரு பக்கங்களுக்கும் * 
ஒட்டிய வகைக்கெழு காண 

dy 

dp dp 

+ ( 
= P + m 
dx 

dz 
dp 

dp 
+ ) 
da 

dx 
Apw+ f (p ) 
do 

dp 
அதாவது , 

dx 
எனவே 

P 
எனக் கிட்டுகின்றது . இதைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு 
செய்து ஐ நீக்கினால் 

y = Ca + f ( C ) 
என்ற தீர்வு கிடைக்கும் . 


1 


முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் பொருத்தமான ...... 


77 


என்ற சமன்பாட்டில் P 


மேலும் 

T + f ( p ) = 0 

dp 

தோன்றவில்லையாதலால் இதை விட்டுவிடலாம் . 

dx 
ஆனால் இது பற்றிப் பின்னர்க் காணலாம் . 


பயிற்சி 3-3 
பின்வரும் சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண்க . இவை இப்பகுதியி 
லுள்ள நான்கு அமைப்பு களின்பாற்படும் . 

1. p - P ( 2y + 3 ) + 2p ( 1 + 3y ) -4py = 0 . 


( குறிப்பு : இதை f ( p ) = 0 எனக்கொண்டால் f ( 0 ) = f ( 1 ) = f ( 2 ) = 
f ( 2y ; = 0 . எனவே இதைக் காரணிகளாகப் பிரிக்கலாம் . ) 

2. ( pp + x + y ) ( xp + x ) ( yp + x ) = 0 
3.p3 -4p : + 4p - 1 = 0 
4. [ y - p ( w + 1 ) ] [ y - ( p + 1)] = 0 
5. w = p? + py 
6. 3p4 -py + 1 = 0 
7. y = 4p3 + 4p 
8. T + y = P 
9. p + 2px - 832 = 0 
10. y = px + P 
11. y = pw + Va2 + p ? 
12. y = 2px + 2yp ? 

[ y ? = u என ஈடு செய்க . கிளெய்ராட் அமைப்பு ] 
13. p ? sin? y + cos vsin sin yp - cos y sin w = 0 

[ cos y = u ; cos x = V என ஈடு செய்க , கிளெய்ராட் அமைப்பு ) 
14. y = 2p + Vi + pa 
15.y = 2px + y ? p3 [ y ? = z என ஈடு செய்க ) 


78 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


விடைகள் 

பயிற்சி 3.4 
1. (y- c ) (y - - c) ( y - 2 - c ) ( y - ce " ) = 0 
2. ( 2ay + - c ) ( w + y - c ) ( 2 + y - c) = 0 
3. ( y- ~ -C ) ( 2y -3 - 05 - 2c ) (2y - 3- V5s - 2c ) = 0 
4. [ y - c ( x + 1) ] [ y + w log cer ) = 0 


ср 


5 . 


* = 


- log { P+ VP*-1}+ 
ந log ( p + Vp - 1) + / pl - 1 

VP 


1 
y == P 

Vp -1 

9p4 + 1 
6. 2 % = 

3p4 +1 
+ A ; y = 
p 

P 
7. N = 6p +4 log p + A 

y = 4p + 4p 
8. கொடுக்கப்பட்ட சமன்பாடும் 


-3p + 3 log ( 1 + p ) + c 


9. ( 2 - y + c ) ( 262 + y + c ) = 0 
10. y = cx + cs 
11. y = cm + Vc2 + a ? 

c 
12. Y = c + ; 

2 . 


13 . 

cos y = c cos x + c2 
14. x = 2 log p + log ( p + v1 + p ? ) + 

y = 2p + Vi + p ? 
15. Y = 2cm + cs . 


4. 1 - வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 
( nth - order - First degree differential Equations ) 


4-1 . A + Px 45 + P, 
d " -1y d " -2y 

+ ... + P.3 = X ... ( A ) 

dx "" 
என்பது ஒரு n வரிசை முதற்படிச் சமன்பாட்டின் பொது அமைப் 
பாகும் . இதில் P1, P2 ..., Px , X யாவும் மாறிலிகளாகவோ அல்லது 
* சார்ந்த சார்புகளாகவோ இருக்கலாம் . இந்த அமைப்பில் உள்ள 
சமன்பாடு ஓர் ஒருபடி 

வகைக்கெழுச் சமன்பாடு ( Linear 
equation ) எனப்படும் . இதில் எல்லா வரிசையிலுள்ள வகைக்கெழுக் 
களும் முதற்படியில் மட்டுமே இருக்கும் ; மேலும் ஒரு வகைக்கெழு 
வுடன் மற்றொரு வகைக்கெழு பெருக்கல் பலனில் தோன்றாது . 
d " y 

இன் 
da " 

கெழு ஒன்று என்றே கொள்ளலாம் . அவ்வாறு 
இல்லாமல் அக்கெழு M எனின் M ஆல் முழுவதையும் வகுத்து 
dy 

இன் கெழுவை ஒன்று என்று இருக்கும்படிச் செய்து கொள்ளலாம் . 
dx " 

முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடு 
dy 

+ Py = Q என்ற அமைப்பிலிருக்கும் சமன்பாட்டை நாம் 
de 
2-3 3 இல் பார்த்தோம் . இதற்குத் தீர்வு காணும் முறை நமக்குத் 
தெரியும் . 

4-2 . துணைத் தீர்வு ( Complementary function ) , சிறப்புத் 
தீர்வு ( Particular integral ) , முழுத் தீர்வு ( Complete 
integral ) . 

முதலில் ( A ) என்ற சமன்பாட்டிற்கு முழுத் தீர்வானது 
d " y d - ly 
+ 

...... ( B ) 


des + P , 


dx - 1 + ... + Pay = 0 


என்ற சமன்பாட்டின் தீர்வினை ஒரு பகுதியாகக் கொண்டிருக்கும் என 


80 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


நிறுவுவோம் . ( B ) இன் ஒரு தீர்வு y = y1 எனக் கொண்டால் , 
y = C , y1 ( C , ஒரு மாறிலி) என்பதும் ( B ) இன் ஒரு தீர்வாயிருக்கும் 
என்பது பார்த்தாலே தெரியும் . அவ்வாறு y = 92, y = y3 ... , y = 3 . 
என்பவை ( B ) இன் தீர்வுகளானால் 

y = C2y , y = Cys , ... , y = C.y. 
என்பவையும் ( B ) இன் தீர்வுகளாயிருக்கும் ( Cz, C , ... , C , எல்லாம் 
மாறிலிகள் ) . அதுமட்டுமின்றி 

y = C.31 + C232 + ... + C.3 % ... ( C ) 
என்பது ( B )இன் தீர்வாக இருக்கும் என்பதும் விளங்கும் . 31 , 32 , ... , 
3 . 

என்பவை நேரிய தொடர்பற்றவையாயிருப்பின் ( linearly 
independent ) ( C என்பது B இன் முழுத் தீர்வாகும் ; ஏனெனில் 
n வரிசைச் சமன்பாட்டுக்குத் தேவையான n மாறிலிகள் தீர்வில் 
தோன்றுகின்றன . ( B ) க்கும் ( A ) க்கும் உள்ள வேறுபாட்டினைக் கண்டு 
கொள்க . 

இப்போது ( A ) இன் ஒரு தீர்வு y = u எனக் கொள்வோம் . 
அப்போது 

= 

u 


+ P . 


ldc - 1 + ... + PY 


என்பதும் ( A ) இன் ஒரு தீர்வாக இருக்கும் எனக் காட்டலாம் . 

y = Y + u எனக் கொள்க ....... ( D ) 
அதாவது இங்கு Y = C131 + C2y2 + ... + C.y எனக் கொள்ளப்படு 
கிறது . y = Y + u ஐ ( A ) கில் ஈடு செய்தால் அச்சமன்பாடு சரி 
யாகின்றது . ஏனெனில் 

d"( Y + u ) 

dr - 1 ( Y + u ) 
+ P , 
da" 

1 dxr - 1 

+ ... + P . ( Y + u ) 
da Y 

dr - 1Y 
dx | 
dru dr -lu 

dan 

E + F எனக் கொள்ளலாம் . 
E = 0 என்று ( C ) வழிப் புலப்படும் . F = X என்ற பகுதியைப் 
பொருத்தமட்டில் மேற்கூறியபடி ( A ) இன் ஒரு தீர்வு y = u எனக் 
கொள்ளப்பட்டது . எனவே y = Y + u என்பது ( A ) இன் ஒரு தீர்வு . 
இதுவே ( A ) இன் முழுத் தீர்வு எனப்படும் . அதில் 

Y என்ற பகுதி துணைத்தீர்வு எனப்படும் ; 

u என்ற பகுதி சிறப்புத் தீர்வு எனப்படும் . 
அதாவது y = துணைத் தீர்வு + சிறப்புத் தீர்வு என்பது முழுத்தீர்வாகும் . 


+ P . 

Ider - 1 + ... + P.u 


n- வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


81 


de " -1 


dy 


d " y 
........ ) dm " 


= ment , 


= mrema 


4-3 . முதலில் ( B) இன் தீர்வுகள் பற்றிச் சற்றுக் குறிப்பாகவும் 
விரிவாகவும் பார்ப்போம் . பின்னர் செயலிகள் என்ற தலைப்பின் கீழ் 
( A ) இன் தீர்வுகள் காணும் முறைகளை ஆய்வோம் . ஆனால் , இனி 
இப்பகுதி முழுவதும் P. , P2,......... , P. என்பவை மாறிலிகள் எனக் 
கொள்ளப்பட்டுச் செய்முறைகள் விளக்கப்படும் . 

4-3-1 . முதலில் P., P . , ......... , P . என்பவை மாறிலிகள் எனக் 
கொண்டு 

d " y d " -1y 
+ P + ...... + P.y = 0 

..( G ) 
dxn 
என்ற சமன்பாட்டின் தீர்வுகளைக் காண்போம் . y = e ** என்பது ஒரு 
தீர்வெனக் கொண்டால் ( G )இன் இடப்புறத்தில் y = en " எனவும் அதன் 
காரணமாக 

day 

= mge " 
dx 

dma 
என்று ஈடு செய்யும் போது 

en = { m " + P1m " -1 + ...... + P . } = 0 
எனக் கிடைக்கின்றது . ems = 0 , எனவே , m என்பது 
m " + P , m "-1 + ...... + P. = 0 

. ( H ) 
என்ற சாதாரண இயற்கணிதச் சமன்பாட்டின் ஒரு தீர்வாகிறதெனத் 
தெரிகின்றது . ஆகவே ( H ) என்ற 7 படிச்சமன்பாட்டின் ஒரு தீர்வு my 
ஆனால் y = e " 1 * என்பது ( G ) இன் ஒரு தீர்வாகின்றது . ஏனெனில் இத் 
தீர்வினைச் சமன்பாட்டில் ஈடுசெய்யச் சமன்பாட்டுக்குப் பொருத்தமா 
கின்றது . எனவே முன்னர் 4-2 . இல் கூறியபடி y = Cre " 1 " என்பதை 
ஒரு தீர்வாகக் கொள்ளலாம் . ( C , மாறிலி) . ( H ) க்கு மொத்தம் 
n தீர்வுகள் இருப்பதால் ( மெய்யெண் தீர்வுகள் , கற்பனையெண் தீர்வுகள் ) 
அவற்றினை my , ma, ..... , m , எனக் குறிப்பிட்டால் 

y = Cre " 1 " ; y = Cze " 2 " ;...... ; C.e " n * 
என தீர்வுகள் கிடைக்கும் . மறுபடியும் முன்னர் 4-1 - இல் கூறியபடி 

y = Cze " 1 " + C , e " 2 " + ...... + C.e " : " 
என்பது ( G )இன் முழுத்தீர்வு . ஏனெனில் தேவைப்படும் n மாறிலிகள் 
உள்ளன . 

4-3-2 . D என்ற செயலியை முறைப்படி பயன்படுத்தி , ( G ) என்ற 
சமன்பாட்டினை , 
( D " + P.D " -1 + P , D " -2+ + P . = 

...... ( K ) 
எனவும் எழுதலாம் . 

1581-6 


...... 


82 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இங்கு 


Dy என்பது 44 ஐயும் 
D " y என்பது ஐயும் 


d" y 
D " y என்பது ax " 


ஐயும் 


குறிக்கும் . வகை நுண்கணிதப் பகுதியில் இக்குறியீடுகள் எடுத் 
துரைக்கப்பட்டிருக்கும் . இனி ( G ) என்ற முறையிலோ ( K ) என்ற 
முறையிலோ பின்னர் தேவைக்குத் தகுந்தபடி இச்சமன்பாடுகள் 
குறிக்கப்படும் ; இரண்டும் ஒன்றே என மனதில் கொள்ள வேண்டும் . 


இப்போது ( K ) இல் D க்குப் பதிலாக m ஐ ஈடுசெய்தால் ( H ) என்ற 
சமன்பாடு கிட்டும் 

கிட்டும் என்பதை நடைமுறைக்குப் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் . ( G ) இலிருந்தோ , ( K ) இலிருந்தோ - இவ்வகையில் 
பெறப்படும் ( H ) என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்ட வகைக்கெழுச் சமன் 
பாட்டிற்குரிய துணைச் சமன்பாடு எனக் கூறப்படுவதுண்டு . இத் 
துணைச் சமன்பாட்டின் தீர்வுகள் my , ma, ...... , m . , என்பவை 

y = Cre " 1 " + Cze " ? " + ...... + C.e " n " 
என்ற தீர்வு காணப் பயன்படுகின்றன . 

4-3-2 • 1 . 4-2.இல் ( A ) என்ற சமன்பாட்டிற்குரிய முழுத்தீர்வின் 
ஒரு பகுதியான 

Y = C18 * 1 * + Cze * 2 * + ... + C.ern " 
என்ற துணைத்தீர்வினைக் கண்டோம் . இப்போது இன்னும் சற்று 
விரிவாக 

m " + Pum "-1 + Pam " -2 + ... + P . = 0 ....... ( H ) 
என்ற இயற்கணிதச் சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மைகளையொட்டி 
எப்படியெப்படி வகைக்கெழுச் சமன்பாட்டின் துணைத்தீர்வு அமைகிற 
தென்பதை விரிவாகப் பார்ப்போம் . ( H ) என்ற சமன்பாட்டின் 
தீர்வுகள் பல விதங்களில் அமையலாம் . 

1. வெவ்வேறு மெய்யெண் தீர்வுகள் ( எண்ணிக்கை 7 ) . 

2. சில மெய்யெண் தீர்வுகள் ; சில கற்பனைத் தீர்வுகள் & + is , 
d - i என இரட்டை இரட்டையாக வரும் . 


n- வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


83 


3. சில மெய்யெண் தீர்வுகள் மடங்குத் தீர்வுகளாக வரும் ( அதாவது 
ஒரே தீர்வு , இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தீர்வுகள் சமமா 
யிருக்கும் ) . 

சில கற்பனையெண் தீர்வுகள் இரட்டை , இரட்டையாகி மடங்குத் 
தீர்வுகளாகவும் வரும் . 

துணைச் சமன்பாட்டின் தீர்வுகள் வெவ்வேறு மெய்யெண்களாக 
my, m2) .... m ... என இருப்பின் 

Y = C.e" 1* + Chen2 * + ... + C.ern 
என உடனடியாக எழுதிவிடலாம் . 


4-3-2 • 2 . துணைச் சமன்பாட்டில் d + is , d . - B என்ற இரு 
கற்பனைத் தீர்வுகள் உள்ளனவெனக் கொள்வோம் . இந்த இரு m மதிப் 
புக்களுக்குரிய தீர்வுப் பகுதி 

= Ae ( + if ) + Be ( a - il ) * 
என்பதாம் . ( A , B மாறிலிகள் ) . கோண கணித அடிப்படையில் 
Ae(c + i )* + Be ( -i ) = = e " { Aeile + Be - IP * } 

= { A ( cos pw + i sin pe ) 

+ B ( cos Pv - isin Ps ) } 

= " { Cr cos Pr + C , sin x } 
என எழுதலாம் . C1 , C , வேறு வேறு மாறிலிகள் . எனவே d + is , 
d - iB என்ற துணைத் தீர்வுகளுக்குரிய வகைக்கெழுச் சமன்பாட்டின் 
தீர்வுப் பகுதி = e ** [ C , cos px + C , sin pm ] . 

4-3-2 • 3 . துணைச் சமன்பாட்டில் d , d . என இரு மெய்யெண் சமத் 
தீர்வுகள் உள்ளன எனக் கொள்வோம் . 

அதாவது துணைச்சமன் தீர்வுகள் my , m2 , ... , m ..- 2 என ( n - 2 ) 
வெவ்வேறு தீர்வுகளும் , d , d . என மற்றிரண்டு தீர்வுகளும் சேர்ந்து 
n தீர்வுகளாகும் . எனவே வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு 

Y = Cze" 1* + Cze"2* + ... + Cs- ze " »-2* + C.- 1e"= + Crees 


n -2 


= 2 C.e * * + ( C. - 1 + C . )ew 


" " 


r = 1 


( C. - 1 + C.) என்பதும் ஒரு மாறிலி ஆனபடியால் அதை ஒரே ஒரு 
மாறிலி எனக் கொள்வதில் தவறேதுமில்லை ; கொள்ளத்தான் வேண்டும் . 
எனவே Y இல் ( n - 1 ) மாறிலிகளேயிருக்கும் . ஆனால் 1. வரிசைச் 
சமன்பாட்டில் n மாறிலிகள் இருக்க வேண்டும் . எனவே ( n - 1 ) 
மாறிலிகள் கொண்ட தீர்வு ஒரு n வரிசைச் சமன்பாட்டின் முழுத் 


84 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


day -26 


தீர்வாக இருக்க இயலாது . இந்த நிலையை எவ்வாறு பொருந்தும்படிச் 
செய்வது 

? 
இப்போது 

dy 
+ 2y 

...... ( M ) 
dx2 d . 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . இதற்குரிய துணைச் 
சமன்பாடு 

m2-2dm + 2 = 0 
இதன் தீர்வுகள் d . , d . எனவே ( M ) என்ற சமன்பாட்டின் தீர்வு 

y = Aear + Beds 


= ( A + B ]eda 
= Ceda 


என ஒரே ஒரு மாறிலி உள்ள தீர்வு கிடைக்கிறது ; ஆனால் இரண்டாம் 
வரிசைச் சமன்பாட்டின் தீர்வில் இரண்டு மாறிலிகள் தோன்ற வேண்டும் . 
இதை எவ்வாறு பொருந்த மாற்றியமைப்பது என்று கண்டுகொண்டால் 
பொதுவாக இரு சமத்தீர்வுகள் , துணைச் சமன்பாட்டில் தோன்றும் 
போது , வகைக்கெழுச் சமன்பாட்டுத் தீர்வு எப்படி அமையும் எனத் 
தெரிந்து கொள்ளலாம் . அடுத்த பகுதியில் விளக்கப்பட்டிருக்கும் 
செயலிகளைப்பற்றிக் கொஞ்சம் அறிந்து கொண்டபின் , பின்வரும் 
பகுதியை நன்கு விளங்கிக் கொள்ளலாம் . எனினும் தொடர்ச்சிக்காக 
இங்கேயே ஓரளவு விளக்கம் கூறப்பட்டுள்ளது . முடிந்தவரை அறிந்து 
கொள்க . அடுத்த பகுதியைப் படித்த பின்னர் மீண்டும் இதைப் 
படிப்பது பயன்தரும் . ( M ) என்ற சமன்பாட்டை 

( D - d ) ( D - d ) y = 0 
என எழுதலாம் . இதில் ( D - d ) y = u எனக் கொண்டால் 

( D - d ) u = 0 
எனக் கிட்டும் . 


du 


- 


du = 0 
do 

u = Aes 
எனக் கிட்டும் . இதைக்கொண்டு 

( D - d ) y = u = Aes 
என்பதைத் தீர்க்கலாம் . அதாவது 

dy 

dy = Ae" * என்பதைத் தீர்க்கலாம் . 
da 


-வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


85 


இதன் தீர்வு 2-3• 3 இல் கூறியபடி 
ye = JAe " . e - 45 ds + B 

= Av + B 
என்று கிட்டும் . எனவே y = ( AN + B ) e " 


கா 


என்பது 


as 


( 


( D - d ) ( D - d ) y = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வாகும் . இத்தீர்வில் A , B என்ற இரு 
மாறிலிகள் இருப்பதால் இரண்டாம் வரிசைத் தீர்வுக்குரிய இரண்டு 
மாறிலிகள் நமக்குக் கிடைத்து விடுகின்றன . இவ்வாறே மூன்று 
தீர்வுகள் சமமாக வரின் 

( D - d ) ( D - d ) ( D - d ) y = 0 
முன்பு கூறியதுபோல் படிப்படியாகக் குறைத்து வர 

( D - d ) y = ( Av + B ) = 
என்ற அமைப்பு கிட்டும் . இவ்வமைப்பும் 2-3 • 3 என்ற அமைப்பின்கண் 
உள்ளதால் , தீர்வு 

Am2 
2 

+ Ba + 
என்று கிட்டும் . இதை 

y = ( Craa + Cas + Cs ) er 
என்று எழுதித் தீர்வாகக் கொள்ளலாம் ( ஈண்டு C. , Cz , C , என்ற 
வெவ்வேறு மாறிலிகள் இருப்பதைக் காண்க ) . பொதுவாகக் கூறின் 

( D - d )ry = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வில் r மாறிலிகள் உள்ள வகையில் 

y = ( Cre + Co - 1 + ..... + C , )es 
என்ற தீர்வு கிட்டும் . எனவே 

m " + Pqm " -1 + P2m " -2 + ...... + P. = 0 
என்ற சமன்பாட்டில் d என்பது d முறை மடங்கி வருவதாகவும் மற்ற 
( m - r) தீர்வுகள் 1 , 2 ,... - என்றும் இருப்பின் ( G ) என்ற சமன் 
பாட்டின் தீர்வு , 

y = (AM - 1 + A , 2-2 + ...... + Ar) e * 
+ B, 8410 + B ,eps + 

+ B .--en 
என்ற அமைப்பில் வரும் . 


ar 


86 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


4-3-2 • 4 . இப்போது ( d + iB ) , ( d - is ) என்ற இரட்டைக் கற்பனைத் 
தீர்வுகள் மடங்கிவரின் 4-3-2 •3.இல் கண்டபடி 

{ D- ( d + is )} 2 {D- (d - iB }} y = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு 

y = ee * {{ A # + B ) cos » + ( Cx + D ) sin w } 
எனப் பெறப்படும் . இதை வேண்டிய அளவு விரிவுபடுத்திக் 
கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 
d4y day day dy 

-6y = 0 
dat 
என்ற சமன்பாட்டின் தீர்வினைக் காண்க . 


-5ams 


+ 5 


+5 . 


= 


dx2 


da 


துணைச்சமன்பாடு 
m4-5m3 + 5m2 + 5m - 6 = 0 

..... ( L ) ( m + 1), d (m - 1 ) 
என்பவை இடப்பக்கக் கோவைக்குச் சினைகளென மீதித் தேற்றத் 
தால் அறியலாம் . எனவே ( L ) ஐ 

( m + 1 ) ( m - 1 ) ( m2-5m + 6 ) = 0 
என்று எழுதி -1 , 1 , 2 , 3 என்பவை இதன் தீர்வுகள் என நிறுவலாம் . 
எனவே தீர்வு 

Y = Cre - * + - Cze " + Cze2 * + Cze3 " 
எடுத்துக்காட்டு 2 : 

[ D3- ( a + b + c ) D + (ab + be + ca ) D - abc ] y = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
துணைச் சமன்பாடு 

m3 - m ( a + b + c) + m ( ab + bc + ca ) -abc = 0 
இதை ( m - a ) ( m - b ) ( m - c ) = 0 
என்று எழுதி m = a , m = b , m = c என்ற தீர்வுகளை அடையலாம் . 
எனவே தீர்வு 

Y = C ,e ° + C ,e+º + Cseº 
எடுத்துக்காட்டு 3 : 

( D3-1) ( D2 -1) y = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

( m2-1 ) ( m3 - I ) = 0 


7 - வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


87 


என்ற துணைச் சமன்பாட்டின் தீர்வு 

v3 
m = 1 , -1 , 1 , -3+ 

2 
என்பவை . எனவே வேண்டிய தீர்வு 


y = (Aw + B ]e* + Ce - * + e - = / 2 { E cosKa + Fsing ) 


எடுத்துக்காட்டு 4 : 

( D2 + 9 ) y = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

m2 + 9 = 0 என்ற துணைச் சமன்பாட்டின் தீர்வுகள் m = + 3i 
* y = A cos 3 % + Bsin 3x 

= C cos ( 3 » + E) 
இங்கு A , B , C , E என்பவை மாறிலிகள் . 


பயிற்சி 4 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க : 

day 
1 . 


** + 5 : 3-6y = 0 


day 


2 . 


dy 
dac 


-21y = 0 


dx2 + 4 


3. 4 + 44 + 5y = 0 
4. * + 452 + 13y = 0 

+ 1042 + 25y = 0 


5 . 


day 
da² 


6 . 


dsy , day 

dy 
+ 

+ y = 0 | 
dx3 da2 dax 


7. 


d2s 
dt2 


+ 2k 


de 
dt + ( k2 + p ) = 0 ; 

dx 


t = 0 எனில் w = a , dt 


d2q 


8. L + R 

dt² 


88 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


t = 0 safid CRP = 44 , q = 2 , I = 0 ; 


L , R , C மாறிலிகள் 

d 
9. ( D% + 4 ) y = 0 ; D = 

da 

d 
10. (D4 + 6D2 +25) y = 0 ; D = 


da 


d 


11. ( D4 + 4a D3-46a2 D2 + 4a3D + a “)y = 0 ; D = da 


d 


12. ( D8 + 8a8) y = 0 ; D = da 


. 


விடைகள் 
பயிற்சி 4 


1. y = Ae * + Be - 63 


2. y = Ae3 * + Be - 72 


3. y = e - * / % { A cos x + B sin x } 
4. = e - 3* { A cos 3x + B sin 3x} 
5. y = e - 5 * ( A + Bx ) 
6. y = Ae - * + B cos + C sin : 


7. * = ekļa 
= @ = #t { a cos pt + 
* + **ka sin pt 

} 
8. q;= Qe- * 11 + ) 


9. y = A cos 2x + B sin 23 


10. y = e* {A cos 2x + B sin 2x } 

+ e - * { E cos 2x + F sin 2x } 
11. y = e - ** { A + Ba + ka ? + L.3} 
12. y = Ae- 44 + ** { B cos(avgx ) + C sin (av3 ) x }. 


5. செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 
[ Properties of Operators - Inverse Operators) 


dy இன் 


என 


5-1 . D- என்ற செயலி : 

d 
y = f ( a ) என்ற மெய்ச்சார்பினை எடுத்துக்கொள் வோம் . D = 

da 
என எடுத்துக் கொள்வோம் . Dy என்பதன் பொருள் 11 

என்பது 
நமக்குத் தெரியும் . மேலும் 10 

49 என்பதும் ஒரு ஐப் பொருத்த சார்பா 
கின்றது . மேலும் கொடுக்கப்பட்ட f ( க ) என்ற சார்புக்கு 14 
மதிப்பு ஒன்றே ஒன்று . எனவே , 4 என்பதை மெய்யெண் கணத்தை 

dx 
அரங்கமாகவும் ( domain ) மெய்யெண் கணத்தை வீச்சாகவும் 
( Range ) கொண்ட ஒரு சார்பு 

அறியலாம் . எனினும் 
d 

என்பதை ஒரு செயலி என்றுதான் நாம் கொள்வோம் . பொதுவாக 
da 
dr 

d " y 
D " = 

என்பதன் பொருள் , D " y = என்பதாகும் . அதாவது 
dan 

dan 
D அல்லது D " க்குத் தனியாக எத்தகைய பொருளும் இல்லை . ஆனால் 
அவை ஒரு சார்பின் மீது செயற்படின் , பொருள் உண்டு என்பது தெரி 
கின்றது . Dy எனில் , y என்ற இராசியின் கெழு D என்றோ, y ஐ D ஆல் 
பெருக்குகின்றோம் என்றோ பொருள் கிடையாது என்று அறிந்து 
கொள்ளுதல் வேண்டும் . ஆகவே D " ens எனில் e " - மேல் D என்ற 
செயலி அடுத்தடுத்து n முறை செயற்படுகிறது என்பது பொருள் . 
அதாவது 

drens 
D" ex = = 

= m" ena 
da" 


90 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


5-1-1 . ( D - d ) y இல் D ஒரு செயலி , 4 என்பது ஓர் இயற் 
கணித மாறிலி இராசி எனக் கொண்டால் 

( D - d ] y = Dy - dy 
என்று பொருள் கொள்வோம் . dy என்பது , y இரண்டின் பெருக்கல் 

dy 
என்றும் Dy என்பது am 

என்றும் கொள்ள வேண்டும் . 


( D - d ) ( D - B ) y எனில் ( d , B மாறிலிகள் ) முதலில் y மேல் D - p 
செயற்பட்டுப் பெறப்படும் சார்பின்மீது பின்னர் D - d செயற்படும் , 
என்பதாம் . அதாவது 

( D - d ) { ( D - B ) y } 
= ( D - d ) { Dy - By } 
= D ( Dy- By ) - ( Dy - By ) 
= Dry - B ( Dy) - ( Dy) + day 

= Day- ( d + B ] DY + dBy . 
மேலே . கொடுக்கப்பட்ட பெருக்கு வழிமுறையிலிருந்து , B என்ற 
மாறிலிகள் y என்ற மாறு இராசியுடன் சேர்ந்து இருக்கும்பொழுது 
D என்ற செயலி செயற்பட்டால் அம்மாறிலிகளைச் செயலிகளுக்கு வெளி 
எடுக்கலாம் என்று உணருகின்றோம் . அதாவது 

D ( dy ) = ( Dy ) 

D( By) = P ( Dy) 
என்பதாம் . மேலும் d . , B என்பவை இயற்கணித இராசிகள் ஆதலால் 
de = pa ( மாற்று விதிக்கு உட்பட்டது ) . மேலும் 

( d + B ) ( Dy ) = d ( Dy ) + R ( Dy ) 
என்றும் , 

( - ) Dy = - ( Dy ) 
என்றும் அறிகின்றோம் . எனவே இவற்றையெல்லாம் மனத்திற் 
கொண்டு 
day d - 1y 

+ ... + Pny 

de - 1 
dan 
= ( D " + P , D " -1 + ... + P. ) y 

........... ( L ) 
என எழுதலாம் . D " + P , D " -1 + ... + P . என்பதை D இன் ஒரு 
பல்லுறுப்புக் கோவையாகக்கொண்டு அக் கோவையை f ( D ) எனக் 
கொண்டால் ( L ) என்பதை f ( D ) y என . எழுதலாம் . ஈண்டும் f ( D ) 
என்பது இன் மீது செயற்படுகின்றது என்று கொள்ள வேண்டும் . 


+ Ps 


91 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


எடுத்துக்காட்டு 1 : 

( D3-3D2 + 5D + 4) y எனில் 
day day dy 
-3 

+ 4y 
ds daca da 


+5 


என்பது பொருள் . 


எடுத்துக்காட்டு 2 : 

( D3-1 ) sin x எனில் 
D3 sin x- sin x 

cos - sin a 
என்பது விளை பயன் 


-ma 


எடுத்துக்காட்டு 3 : 

( 2D3-4D + 1 ) e 
= 2D3e - mr - 4D2e - mr + e - m = 

= ( -2m3-4m2 + 1 )ems 
எனக் கிட்டும் . எனவே பொதுவாக 

( D " + D " ) y = D " y + D " y 
என்றும் 
( D " . D" ) y D " { D " y } 

= Dr + y 
= ( D " . D" ) y 

= ( D * * D " ) y எனவும் காண்கிறோம் . 
இவைகளிலிருந்து f ( D ) y இன் பொருள் நன்கு விளங்கும் . 


3 


5-2 . தலைகீழ்ச் செயலிகள் : 
இப்போது D - 1 இன் பொருளை விளக்குவோம் . 
Dy 

= 1 எனக் கொண்டால் 
dy 

= u என்றாகின்றது . 

da 
ஆகவே y 

Juds என்றாகும் . 
இப்போது y = 1 
u = D - 1 u என எழுதுவதாக முதலில் கொள்வோம் . 


92 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 
எனவே D -lu = Juds என்று கிட்டும் . ஆகவே ) u என்பதற்கு 
நேரான பொருள் கூறாமல் Dy = u எனில் y = / uda எனக் கொள்ள 
லாம் . இதைப் போல் , 

Day = u 

1 
எனில் , 


1 1 
D Du 
= 1 fids 
= / { Juds } dw 

= S S udx.dx. 
என்றாகும் . எடுத்துக்காட்டாக 

Day 
எனில் , 

- foosada 
= Usina 
= / sin a da 


= cos T 


COS 3 


1 
எனப் பெறுவோம் . அதாவது எனில் கொடுத்துள்ள சார்பை இரு 

D2 
முறை தொகை காணல் எனக் கொள்ளலாம் . பொதுவாக 

f ( D ) y = u 

1 
எனில் 

3 = 

f ( D ) 


f 


இதன் பொருள் : எந்த முதற் சார்பின் மேல் f ( D ) செயற்பட்டால் 

1 
1 கிடைக்குமோ அம்முதற் சார்பே 

I ( D) " எனப் பொருள்படும் . 
1 

u என்று கூறும்பொழுது இதற்கு நேரடியாகப் பொருள் 
f ( D ) 
ஏதும் இல்லை . 


எனவே 


93 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


5-2-2 . இப்போது f (D){ " } என்பதன் பொருள் யாதெ 
னில் , அது 1. என்பதேயாம் . f ( D ) என்பதும் - 


என்பதும் தலைகீழ் 


மாற்றுச் செயலிகள் என்று கூறலாம் . 


ஏனெனில் ஒரு சார்பின் வகைக்கெழு காண்பதும் பின்னர் அவ் 
வகைக் கெழுவின் தொகை காண்பதும் முறையே செயலும் , தலைகீழ்ச் 
செயலுமாகும் . அதாவது D என்ற செயலும் , /> என்ற செயலும் 
முறையே செயல் , தலைகீழ்ச்செயல் எனலாம் . மாறாக / என்ற 
செயலும் , D என்ற செயலும் முறையே செயல் , தலைகீழ்ச் செயல் 
எனலாம் . 


எடுத்துக்காட்டு : D [ / f ( x ) da ] = / [ Df ( a ) ] = f ( x ) 
எடுத்துக்காட்டாக f ( x ) = 423 எனக்கொண்டு , இதை எளிதாகச் சரி 
பார்க்கலாம் . 


குறிப்பு ( 1 ) : ஓரிரண்டு எடுத்துக்காட்டுகளால் , செயலி , தலைகீழ்ச் 
"செயலி என்பதை விளக்குவோம் . ஒரு செயல் என்பது மூடியிருக்கும் 
ஒரு கதவைத் திறப்பது எனக் கொண்டால் , அதற்குரிய தலைகீழ்ச் 
செயல் திறந்திருக்கும் கதவை மூடுவது எனக் கொள்ளலாம் . ஒரு கதவு 
மூடியிருக்கிறது எனக் கொள்வோம் . 

<< செயல் ” செயற்படும்போது 
அது திறக்கப்படுகிறது . இப்போது “ செயல் ” செயற்பட்ட பின்பு , 

தலைகீழ்ச் செயல் ” செயற்படுமானால் , திறக்கப்பட்ட கதவு மூடப்படும் 
- அதாவது முதலில் இருந்த நிலைக்கே திரும்பிவிடுகிறது . எனவே , 
ஒரு குறிப்பிட்ட நிலையிலுள்ள ஒரு பொருளின் மேல் , ஒரு செயல் 
முதலில் செயற்பட்டு , அதன் விளை .பயனின் மேல் , தலைகீழ்ச் செயல் 
செயற்பட்டால் , அப்பொருள் முதலிருந்த நிலைக்கு வந்து விடுகிறது . 


( 2 ) கூட்டலும் கழித்தலும் செயலும் , தலைகீழ்ச் செயலுமாகும் : 

( a + b) - b = a . 


பெருக்கலும் வகுத்தலும் செயலும் , தலைகீழ்ச் செயலுமாகும் : 

( axb ) + b = a . 


( 3 ) இதே முறையில் , ஒரு சார்பின் வகைக்கெழு காண்பதும் , 
பின்னர் அவ்வகைக் கெழுவின் தொகை காண்பதும் , முறையே செயல் , 
தலைகீழ்ச் செயல் எனக் காணலாம் . மாற்று முறையும் பொருத்த 
மானதே . 


94 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


5-3 • 0 . சில சிறப்புச் சார்புகள் . 
5-3-1 . தேற்றம் : f ( D ) e" = f ( a ) e " " . 
தெரிப்பு : Des = des 

D2 = area 


Drem = arem 
மேலும் ( PD " ) e " * = P ( D " e " " ) 

P 

= Parea 
ஆகவே f ( D ) e" = D + 

( D " + P.D " -1 + ...... + P. ) e " * 
= ( a " + Pra " -1 + ...... + P . ) e" * 
= f ( a ) e 


...... ( M ) 


கிளைத்தேற்றம் : 

1 


f( bytf (D]e"t}=e 


1 


எனவே 


f (D ) { f (D )e" 


1 


eas 


= [ by f(e)s" = f ( x ) { (b ) } 

" 


1 


எனவே 


1 
f ( D ) 


ear 


ea 


சி 


...... ( N ) 


5-3-2 . தேற்றம் : 9( D) = f ( De) என்ற அமைப்பில் 
இரட்டைப்படைச் சார்பு இருக்கிறதெனக் கொள்வோம் , அப்போது 

( i) f ( D2 ) sin ax = f ( -a2 ) sin ax 
( i ) f ( D) cos an = f ( -a ) cos as 


தெரிப்பு : 

D (sin ax ) = a cos ax 
D (sin aa ) = ( - a ) sin a = ( - a ) sin an 
D3 (sin ax) = -as cos ax 
D * ( sin ax ) = + a * sin ax = ( -a2) sin az 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


எனவே D6 ( sin ax ) = (-a2 ) sin am 
ஆகவே f ( D3 )sinam = f ( -a2 ) sin as 
இதைப்போல் 

f ( D2) cosax = f ( -a2 ) cos am 


sin ax = 


கிளைத்தேற்றம் 1 : 

1 

f ( D2) f ( D2) sin az = sin ax 
ஆகவே 

f ( D ) { f ( -4 }sin as 

F ( -a 

sin ax 
ஆகவே 

sin an 
f ( -a ) f ( D2 ) 

1 
அவ்வாறே 

1 
cos amE 
f( D2) 

f ( -a ) 

) 


... ( R ) 


COS at 


-- ( S ) 


5-3-2 • 1 . Y ( D ) என்பது ஓர் இரட்டைப்படைச் சார்பாக இல்லா 
திருந்தால் Y ( D ) sin as , Y ( D ) cos C3 இவைகளின் மதிப்புகளைப் பின் 
வருமாறு காணலாம் . 
Y ( D ) என்பது இரட்டைப்படைச் சார்பாக இல்லாதிருப்பதால் 

Y ( D) = f ( D ?) + Dp ( D ) என எழுதலாம் . 
ஆகவே Y ( D ) [ sin an ] = { f ( D ) + D ¢ ( D2 )} sin as 

f ( -a ) sin aw + ap ( -a2 )cos ax 
என்ற தொடர்பு கிடைக்கும் . 


1 
இரு புறமும் என்ற செயலியால் செயற்படுத்த 

Y ( D ) 
sin an = 


= 


1 


cos as 


f( -a ) bosinas ) 

+ apc - a ) | } 
என்று பெறப்படும் . இவ்வாறே 

= f ( -8 ) { cosan } 

-a$ 1–07)( VID ) sin az } 


1 


cos aw = 


Y ( D ) 


1 


என்று கிடைக்கும் . 


96 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 

sin ax = U என்றும் 
Y ( D ) 

1 
Y ( D ) 

cos as = V என்றும் 
கொண்டால் 

Uf ( -a2 ) + agr - a ) V = sin ax 

-as ( -a ) U + f ( -a2 ) V = cosam 
என்ற இரு ஒருங்கமைச் சமன்பாடுகள் U , V இல் கிட்டும் . f ( -a2 ), 
( -a2) இன் மதிப்புகள் நமக்குத் தெரியுமாதலால் U , V இன் 
மதிப்புகளைச் சுலபமாக அறியலாம் . 


மாற்றுமுறை : 
மேற்கூறியதில் 
V + iU = Y DJ{ cos ax + i sin ax } 

1 
Y ( D ) 
1 

[ + 
Y ( ia ) 

[ cos ax + i sin ax ] 
= A + iB என வரும் . 
V = A , U = B எனப் பெறலாம் . 


eier 


குறிப்பு : இம் முறையைப் பயன்படுத்தும் பொழுது Y ( D ) 
என்பது ஓர் இரட்டைப்படைச் சார்பாக இருப்பின் சில சமயம் Y ( ia ) = 0 
என்றாகும் . எனவே அப்பொழுது இம் முறையை மிகக் கவனமாகக் 
கையாளுதல் வேண்டும் . 


5-3.3 . தேற்றம் 3 : U என்பது இன் சார்பானால் 

f ( D ) { e"" u } = ef( D + a ) U 
தெரிப்பு : இப்போது 
D { e ru ) = aesu + e 

* Du 

= ( D + a ) u 
மேலும் 
D (eu) = D [ e " ( D + anu ] 

D [ e " ( Du ) + aeu] 


= 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


97 


= aerDu + ear Dau + a ?esu + ae * Du 
= e " [ D2 + 2aD + a2] u 

= e ( D + aju 
எனக் கிட்டும் . தொடர்ந்து ஆல் செயற்படுத்திக்கொண்டே சென்றால் 

D " ( e" * u ) = e ( D + a ) " u 
எனத் தொகுத்தறி முறையால் பெறலாம் . மேலும் f ( D ) என்ற D இன் 
பல்லுறுப்புக் கோவையை எடுத்துக்கொண்டால் நமக்கு 
f ( D )(eu) = ef( D + anu 

.......... ( T ) 
என்று கிட்டும் . 


f(D)(eru ] = e 


"4) ==" [//b+ a " ) 


5-3 • 3 • 1 . கிளைத்தேற்றம் : 
1 

1 

f ( D + a) 
( T ) என்ற சமன்பாடு u என்ற எந்தச் சார்புக்கும் உண்மை . 

எனவே f ( D + aju = us 
எனக் கொண்டால் 

11 | 

f ( D + a ) 
இம் மதிப்பை ( T ) இல் ஈடு செய்ய 

1 

us 


= 


என்று கிட்டும் . ஆகவே 

11 

1 
11 

f ( D 
f ( D + a ) 

{ e" u } 
என்று கிட்டும் . u . ஐ , பஎன்ற சார்பாக எண்ணி , 

1 

1 

{eu } 
f ( D + a ) f ( D ) 
என எழுதலாம் . 


எடுத்துக்காட்டு : 

( D2 + 3 ] y = w ?e2 " எனக் கொண்டால் 


1 


g = D3 + 3 


32e2 = 


1581-7 


98 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


= e2 = 


| 


* { p +++3) 

{ ++7) 
- (1 ) 
= * ( 1+ P + 2) == 

}} 
= " { (1-12 - P: + 149") "} 
= ** - * + 16 ) 


* 


32 


5-3-4 . தேற்றம் : u என்பது ஒரு இன் சார்பு (கோண கணித , 
மடக்கை , படிக்குறிச் சார்புகள் உட்பட ) அப்போது 

f ( D) [ mu ] = { f ( D ) u } + f ( D ) u 


தெரிப்பு : 

D ( eu ) = u + % Du 
D ? ( eu ) = Du + Du + BDu 

= % Du + 2Du 


..................... 


..................... 


..................... 


எனவே தொகுத்தறி முறையைக் கொண்டு 
D "( wu ) = Du + nD " -1u 

d 
= Du + D" 


குறிப்பு ( * ) 

1 + f ( D )} - 1 இன் மதிப்பை விரித்தெழுதும் பொழுது , " இன் மீது 
1 + f ( D) -1 செயற்பட்டால் D " அடுக்கு வரும் வரை விரிவை எழுதி , அதற்குப் 
பின் வரும் D இன் அடுக்குகளை விட்டுவிடுவோம் . ஏனெனில் D " " = n ! என்றும் 
D " +1 * " = 0 என்றும் பெறப்படும் . மற்றும் 6.3 (6 ) காண்க . 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


99 


என்று பெறலாம் . மேலும் f ( D ) என்பது D இல் ஒரு பல்லுறுப்புக் 
கோவையாக இருப்பின் , சற்று முன்பு கண்டதையொட்டி 

d 
f 

t + 

dD 
= af ( D ) u + f ( D ) u 

.......( d ) 
என்று காணலாம் . 


ய 


| 


f (D) (eu ) = 


{ -- 


கிளைத்தேற்றம் : 
1 

f ( D ) ) 1 
; 

f ( D ) | f ( D ) 
( d ) என்பது u என்ற எந்த இன் சார்புக்கும் பொருந்தும் . 

1 
( d ) என்ற சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் ஆல் செயற்படுத்த , 

f ( D ) 
1 
cu = wf ( D ) u 

f ( D ) 

1 
f ( D ) 

...... ( B ) 
என்று பெறப்படும் . f ( D ) u = u ] எனக் கொண்டால் , 1 , 4 , இரண்டும் 
இன் சார்புகளாக இருக்கும் . எனவே 


11 

f ( D ) 
1 என்று கிட்டும் . இதை ( B ) இல் ஈடு செய்ய 

1 1 1 

1 
u 

( w us ) + 

f ( D ) f ( D ) f ( D ) 
என்றாகும் . அதாவது 

1 f ( D) 
mall 

11 
f ( D ) 

f ( D ) | f ( D ) 
f ( D ) ) 
f ( D ) | f ( D ) 

11 

F( 
என்ற முடிவு கிட்டும் . u = ux என ஈடு செய்ய , நாம் வேண்டிய முடிவு 
பெறப்படும் . 


(B) { / " ( D ) , 4 ) 
= { - 1 ) 


குறிப்பு : இந்தத் தெரிப்பில் செயலிகளை முன் பின்னாக மாற்றிச் 
செயற்படுத்தினாலும் , மதிப்பு மாறாது என்ற உண்மை கொள்ளப் 
பட்டுள்ளது . 


100 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


5-3.5 . தேற்றம் : 

f (D) ( uv) = uf ( D ) v + ( Du ) [ f ( D) v] 


+ 


(P ) [ 1" (D ) ) 
Dr [ (Dye) 


+ 


( f ( D ) , f " ( D) , ... என்பவை மரபுப்படி f ( D ) க்கு , D ஒட்டிய முதல் , 
இரண்டாம் வகைக்கெழுக்கள் . ) 


தெரிப்பு : இதன் தெரிப்பு லைப்னிட்ஸ் தேற்றம் ( Leibnitz 
Theorem ) என்பதைச் சார்ந்தது . முன் கூறிய தெரிப்பு முறை 
களையே பயன்படுத்தலாம் . லைப்னிட்ஸ் தேற்றப்படி 
D " ( uv ) = u ( D" v) + n (Du) D - 11 
n ( n - 1 ) 

( DÂu ) ( DA - 21 ) 
2 ! 
+ 


இதை 


D "(av)= u(D"v)+(Du )[ h ] 

[ as ] +... 


Deur d2 | 
2 ! 


என எழுதலாமென்பதைக் காண்க . இது எல்லாக் கூட்டு முழு எண் 
n க்கும் பொருந்துமாதலின் 

f( D ) = D " + AD " -1 + A , D "-2 + ... + A . 
என இருப்பின் 
[ f ( D ) uv] = u [ f ( D ] v ] + [ Di ] [ f ( D ) v ] 

+ [ Dºu] [ f° (D ) + ] + . 

2 ! 
என்று பெறப்படும் . இது ஒரு பொதுத்தேற்றம் . 


[ 


குறிப்பு : இத் தேற்றத்தின் ஒரு சிறப்பான முடிவாகத் தேற்றம் 
5.3.4 . வருவதைக் காண்க . 
u = ஐ எனக் கொண்டால் , Dm = 1 , D2 = 0 = D ... 
என நாம் அறிவோம் . 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


101 


* 


ஃ [ f ( D )uv ] = [ f ( D ) ] 

[ f ( D ) v ] + [ Dm] [ f (D )] 

= w [ f ( D ) v ] + f ( D } y 
எனப் பெறுகிறோம் ; இதுவே தேற்றம் 5-3-4 . 

d 
5-4 . G = 7 

= xD என்ற மற்றொரு செயலியை இப்போது 

doc 
எடுத்துக் கொள்வோம் . இதைப்பற்றிய சில உண்மைகள் , சில குறிப் 
பிட்ட அமைப்புகளில் உள்ள வகைக்கெழுச் சமன்பாடுகளைத் தீர்க்க 
உதவும் . இதன் விளக்கம் பின் வருமாறு : 

F ( z ) = z " + Azz " -1 + Azz " -2 + ..... + A . 
என்ற அமைப்பைக் கொள்க . அப்போது , 

, 
F (D ) = ( D ) " + A1 (wD)" - 1 + ...... + A . 
என்பதாகும் . 

dr 
( 3D ) " என்ற செயுலியின் பொருள் 

பொருள் ( * " என்பதல்ல ) 

dxn 
d d . 

, ... மடங்கி மடங்கி 7 முறை செயற்படுவது என்பதாம் . 

dax 
இதைப்பற்றிப் பின் வரும் இரு தேற்றங்கள் விரிவாகக் கூறும் . 
5-4 • 1 . தேற்றம் : 

m ஒரு கூட்டு முழு எண் எனில் 

F (@D ) » " = F ( m ) w " என்பதாம் . 
தெரிப்பு : 

( D ) " = xm.mm - 1 

= me" 
( TD )? " ( wD ) [ ( @ D ) = " ] 

= ( ஐ D ) ma " 

m { ( D ) " ] 
= m ( m.m " ) 

= m ? 
இதைப்போல் தொகுத்தறி முறையால் 

( MD ) " ஐ " = m " " 
எனக் கிடைக்கும் . மேலும் F (xD ) என்ற செயலியை ஈ " இன் மீது 
செயற்படுத்த 

F ( D ) " = F ( m ) " 
என்று பெறப்படும் . 


102 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அல்லது 


குறிப்பு 1 : 

m ஒரு குறை முழு எண்ணாக இருப்பினும் இத் 
தேற்றம் பொருந்துவதைக் காண்க . 
குறிப்பு 2 : 

1 
மேற்கூறிய தேற்றத்தின் அடிப்படையில் 

F ( wD ) 
1 

W " என்பதற்கு என்ன பொருள் என்று காணலாம் . 
Fe) 
F ( ஜ D ) " = F ( m ) " 

1 
என நிறுவப்பட்டது . இரு பக்கங்களையும் F (@D ) 

என்ற செயலியால் 
செயற்படுத்தினால் 
1 

1 
F ( D ) [ F ( D ) = " ] | F ( D ) 
1 

என வரும் . 


SD ) [ F ( m ) ; " ] 
= Fr( m ) { F %b ) " } 
= " = F ( m ) {F AD )= " } 


அதாவது 


என 


எனவே 

1 

" 
F ( 

F ( m ) 
எனப் பெறுகிறோம் . இதையே 

1 

F ) F ( m ) 
என எழுதலாம் . 

குறிப்பு 3 : குறிப்பு 2 இல் F ( m ) = 0 என்பது வெளிப்படையாகக் 
கையாளப்பட்டுள்ளது . F ( m ) = 0 இருப்பின் , அதாவது 
Fe ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு m ஒரு தீர்வானால் ( மடங்காத்தீர்வு ) 

Fe) = ( e - m ) ( g) [ P { m ) = 0 ] 
என்று பெறலாம் . அப்போது 
1 

1 

( 0 - m ] ¢ ( 9 ) 
என வரும் . இதை 

1 

( e - m ) P ( C ) 
என எழுதினால் 


FO ) 


mu 


ஐ m -1 


= 


m 


T - 1 logrds 
செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 

103 
du 
* -mo 
da 

( m ) 
என்று பெறுவோம் . எனவே , 

du 
da 

p ( m ) 
என்றாகும் . இதன் தீர்வு 

m 

log 3 

( m ) 
எனப் பெறலாம் . மற்றும் F ( e ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு m இரு 
முறை மடங்கி வரும் தீர்வெனில் , அப்போது , 

Fa) = (e - m) 2 V (C ) , ( Y ( m ) = 0 ) 
என்றாகும் . அப்போது 

1 

( e - m ) Y ( C ) 

m 

1 
இதை = 

e - m 
என எழுத 
ds 

1 1 
dx 

e - m ve ) 

log 2 

Y ( m ) 
என்றாகும் . அதாவது 
ds 

logs 
da 

Y ( m ) 

* " 1 
v = * 

Y ( m ) 
log 

da 
Y (m) 
ஐ " ( log a ) ? 
Y ( m ) 

2 


FO ) 


ms 


ஐm -1 


எனவே 


* 
/S 


அதாவது 


1 
F ( O ) 


" ( log m )? 
Y ( m ) 

21 


104 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( 0 - m ) Y ( e ) ; Y ( m ) = 0 


பொதுவாக 

F ( e ) 
என்றிருந்தால் , 

1 
Fle) 


ஐ " (log w) 

x )" 
Y ( m ) 


என்றும் , 


F ( e ) = ( e - m ) " 
எனில் 
1 

(log x ) " 
F ( e ) 
என்றும் பெறப்படும் . 


27 
n ! 


இக்குறிப்புகளில் கண்ட எல்லா முடிவுகளும் பின்னர் பகுதி VII இல் 
நாம் காணவிருக்கும் சமன்பாடுகளின் சிறப்புத்தீர்வுகள் காணப் 
பயன்படும் . 


= " + ...... 


எடுத்துக்காட்டு 1 : 

V = A + Bs + Cx2 + ... + ka " + ... 
ஆனால் 
1 A B 

K 

+ ... + 
F (xD ) F (0 ) 

F (1 ) F ( n ) 
என நிறுவுக . 
தெரிப்பு : u = A ( மாறிலி ) எனக் கொண்டால் 
F ( D ) A = F ( D ) M A 

= F ( 0 ) A 
எனவே 
1 

1 
[ F ( @D ) A ] = 
F D 

F (xD ) 

[ F ( 0 ) A1 
A 

A 

F0 = F ( @D ) 
மேலும் 3 = B» எனக் கொண்டால் 

F (xD ) Be = BF ( 1) 
ஆகவே 

Bac Bac 

F ( 1 ) F ( D ) 
இதைப்போல் 


(AD) [ F ( 3D) A] 


......( 1 ) 


( 2 ) 


w = km 


105 . 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


. ( 3 ) 


... , ( 3 ), 


எனில் 

ka " kx" 

F ( m ) = F ( 8D ) 
( 1 ) , ( 2) , 

முதலியவற்றையெல்லாம் கூட்ட 
A Bx Cm2 

kx " 
+ + ... + 
FO) F ( 1 ) F ( 2 ) 
1 

[ A + B » + C + ... + kx " + ... ) 
* F ( xD ) 
1 

V 
F @D 


F ( n ) + ... 


= F (DD ) 


தேற்றம் 2 : V என்பது எந்த அமைப்பிலுள்ள இன் சார்பாக 
இருப்பினும் 

F ( D ) " V = " F ( D + m ) V 


தெரிப்பு : 
( 3D ) ( x " V ) = x { Vme " -1 + 3 " DV ) 

= Vm.x " + " + 1DV 

: ஐ " ( @ D + m ) V 
அதாவது 

{w- " . (3D)=" } V = (8D + m) V 
அதாவது V என்பது ஏதாமொரு சார்பானால் { x ^ . ( RD ) " } என்ற 
செயலியின் விளைபயனும் ( 3D + m ) என்ற செயலியின் விளைபயனும் 
ஒன்றே எனத் தெரிகின்றது . எனவே 

- " ( D ) = " = (wD + m) 
எனக் கொள்ளலாம் . இதைப்போல் 

{ = " ( D ) » " } { w- " ( D ) = "} u = (8D + m ) ( D + m ) u 
அதாவது 

[ m ( D ) 2 * " ] u ( D + m ) u 
எனவே 

[ ( D ) ; " ] u = * " [ ( ஜ D + m )au ] 
எனவே தொகுத்தறி முறையால் 

( ஐ D ) " ( w " u ) = " ( @ D + m ) " u 
என நிறுவலாம் . மேலும் f ( D ) என்ற D இன் பல்லுறுப்புக் கோவைக்கும் 

f ( ஐ D ) [ = " u ] = " f (8D + m ) u 
என நிறுவலாம் . 


106 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


5-4-2 . தேற்றம் : 

" D " = ( wD ) ( D - 1 ) ( D - 2 ) ..... ( D - n + 1 ) 
என நிறுவலாம் . 


தெரிப்பு : இதன் தெரிப்பைத் தொகுத்தறி முறையில் காணலாம் . 
அதாவது 

( c " D " ) = [ (ZD ) ( cD - 1 ) (zD– +1) ] 
என்ற 1 மதிப்புக்கு உண்மை எனக்கொண்டு ( u எந்தச் சார்பாகினும் 
இது உண்மை என்பது கொள்கை ) 

( * + 1 D " +1 ) u = [ D - 1 )... (wD - n + 1 ) (8D - m ) ] u 
என்பது உண்மை என நிறுவவேண்டும் . 

1u = ( Dần ) 
எனக் கொள்க . அப்போது , 

D " u = D" [ ( @ D - n ) v ] 

= D " [ m ( Dv ) -nv ] 
= 3D " + ly + nD " v - nD" ( லைப்னிட்ஸ் தேற்றம் ) 

= TDr + 13 
அதாவது 

8D" + 1y = Dru 
இருபக்கங்களையும் ஐ " ஆல் பெருக்க 
= " + 1 Dr + ly = x " Dru 

= * " D " {( D - n ) v} 
= { (@D ) ( D - 1 ) ... ( wD - n + 1 )} (wD - n ) v 


( ஈண்டு u = ( @ D - n ) என்று கொண்டு , தேற்றம் , 1 என்ற முழு 
எண்ணுக்கு உண்மை என்பதும் பயன்படுத்தப் பட்டுள்ளது . ) எனவே 
தேற்றம் " என்ற சார்பிற்கு 1 என்ற முழு எண்ணுக்கு உண்மையானால் 
n + 1 என்ற முழு எண்ணுக்கு உண்மை என நிறுவப்பட்டுள்ளது . 
மேலும் 

n = 1 எனில் 

( wD) u = ( Du ) 
n = 2 எனில் 
(@D ) ( 3D - 1 ) u = » D [ wDu - u ] 

= x [ Du + wDu - Du ] 

= 32D2u 
எனவே ( w2D3} u = ( @D ) ( D - 1 ) u 


செயலிகளின் பண்புகள் - தலைகீழ்ச் செயலிகள் 


107 


என்பது பொருந்திய உண்மையாவதைப் பார்க்கின்றோம் . எனவே 
இத்தேற்றம் - இன் எல்லா முழு எண் மதிப்புக்கும் உண்மை எனப் 
பெறப்படும் . 
குறிப்பு : 5-4 . இல் குறிப்பிட்ட 0 என்ற செயலின் அடிப்படையில் 

2 " D " = e ( e - 1 ) ( e - 2 ) ... ( e - n + 1 ) 
என நாம் இப்போது ஏற்கலாம் . 


பயிற்சி 5 
1. f ( D2 ) cosh an = f ( a2 ) cosh av எனவும் 
f ( D ) sinh as = f ( a2) sinh aw எனவும் நிறுவி , 
1 

1 
cosh ax = 

cosh as எனவும் 
f ( D ) f ( a ) 
1 

1 

sinh av எனவும் நிறுவுக . 
f ( a ?) 


f ( D ) sinhas = 


cosh as 
2. Y = 

D2 - a2 


எனில் 


* 
y = 

2a 

sinh 
y 

எனில் 
D2 - a2 


* 


Y = 

cosh av எனவும் நிறுவுக . 
2a 


3. f ( D) = Y ( D ) + Dp ( D ? ) எனில் 
f ( D ) cosh as ; f ( D ) sinh as என்பவற்றின் மதிப்புகள் 

முறையே 
Y ( az ) cosh as + ap ( a ) sinh av எனவும் 
Y ( az ) sinh an + ap ( aa ) cosh as எனவும் நிறுவுக . 


4 . cos as = cosh ias என்ற சமன்பாட்டின் அடிப்படையில் , 

கணக்கு ( 1 ) இல் நிறுவப்பட்ட உண்மைகளையொட்டி , 
f ( D2 , cos an = f ( -a2) cos as எனவும் , 
isin as = sinh ( as ) என்ற அடிப்படையில் 

f ( Da ) sin an = f ( -a2 ) sin an எனவும் நிறுவுக . 
5. "( D " * ") க்கும் ( D ) க்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கிக் 
காட்டுக . 


6. வகைக்கெழுச் சமன்பாடுகளின் 
சிறப்புத் தீர்வுகளும் முழுத் தீர்வுகளும் 

( Particular Integrals and Complete 
Integrals of Differential Equations ) 


d " y 


6-1 . முன்னுரை : செயலிகள் , தலைகீழ்ச் செயலிகள் என்பவை 
பற்றி நாம் சென்ற பகுதியில் அறிந்து கொண்டதையொட்டி 

d" -1y 
f ( D ) y = + P + ...... + P.y = X 

Am " dan 
( Py , P2 ......... மாறிலிகள்) என்ற சமன்பாட்டின் முழுத்தீர்வைக் 
காண்போம் . 5-2 . இல் கூறியபடி இதன் முழுத் தீர்வானது y = துணைத் 
தீர்வு + சிறப்புத் தீர்வு எனப் பெறப்படும் . துணைத்தீர்வு பொதுவாக 
crem1 * + czema + 

+ C..e " 

em 
எனவும் , சிற்சில குறிப்பிட்ட மாறுதல்களோடும் n மாறிலிகள் கொண்ட 
ஒரு கோவையாகும் . ( பகுதி IV முழுவதும் இது விளக்கப்பட்டுள்ளது 
காண்க ). 

1 
f ( D ) y = X என்ற சமன்பாட்டின் சிறப்புத் தீர்வு y = 

X 

f ( D ) 
என்று அதற்குரிய பொருளில் [ V காண்க ) பெறப்படும் . 


more 


0 


6-2 . சிறப்புத் தீர்வு காணும் முறைகள் : ஈண்டு X என்பது 
இன் கோவை எனக் கொள்கின்றோம் . 

1 
6-2.1.y = 

X என்பதின் மதிப்பு . 
f ( D 


ஈ ) 


முதல் முறை : f ( D ) = (D- a ) ( D- 6 ) .... ( D - I ) 
எனச் சினைகளாகப் பிரித்தெழுதினால் , 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


தீர்வுகளும் 


109 


1 


1 
D. 


1 1 

X 
D - k D - 1 


D 


...... 


- a D 


என எழுதலாம் . இதை 


( D - a )( D - 5 ) ...... ( D - k ) y = 


1 

X 
D - 1 


* 


என்ற 


| 


என்று எழுதி இடப் புறத்தை 1 என ஈடு செய்ய , u = 

D = 1 
சமன்பாடு பெறப்படும் . 

du 
அதாவது 

-lu = X என்றாகும் . 

doc 
ஆகவே , u = e " fe - Xds 
அதாவது ( D - a ) ( D - b ) ....... ( D - k ) y = u = e / e -l= X ds 
என்று கிட்டும் . இதை மறுபடியும் 

1 
( D - a )( D - 5 )... ( D - j ] y = Dru 
என எழுதி , இடப்புறத்தை எனக் கொண்டால் 

( D - kv = u = el / e- = Xda 
என்று கிட்டும் . இதை மறுபடியும் தீர்க்க 

ve - k = J [es -b= Je-l* Xda ]da 

Jell-k )=Te= " X (da )? 
எனப் பெறுவோம் . 
( வலப் புறத்தில் இருப்பது ஒரு குறியீட்டு முறை என்பதை அறிக ) 


அதாவது 

v = c k= Je (l-k)=/ s = X ( du ) ? 
எனக் கிட்டும் . இவ்வாறே ஒவ்வொரு சினையாக நீக்கிக்கொண்டே 
போனால் , சிறப்புத் தீர்வு 

* Jess - ar /.../e-l= X (da ) " 
எனப் பெறலாம் . 


05 


y = e " 


6-2-2 . இரண்டாவது முறை : 

1 A B 

K L 

+ ... + 
f ( D ) D - a 

D - 6 D - k D - I 
( A , B , C , ..... K, L யாவும் மாறிலிகள் ) எனப் பகுதி பின்னங்களாக 
எழுதினால் , 


110 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


y = f (D) 


X | 


K 


{ A. + 


A 
D - a 


+ 


B 
D - 6 


+ ... + D - k 


L 
+ D. 


u = 


என்று கிட்டும் . இதில் ஒவ்வொரு சினைக்கும் தனித்தனித் தீர்வுகள் 
கண்டு கூட்டினால் வேண்டிய தீர்வு கிடைக்கும் . எடுத்துக்காட்டாக 

I 

X 

D - i 
என்ற உறுப்பை எடுத்துக்கொள்க . 

Du - iu = IX 
என்றாகும் . அதாவது 

du 

-u = IX 

dx 
எனக் கிட்டும் . இதன் தீர்வு 

u = Ie " Je- * Xds 
என்பதாம் . எனவே 

y = Aes / e -a= Xds + Bebr / e -b= Xds 

+ ... + Kek * / 6 - k * Xda + Let Te - l * Xda 
எனப் பெறலாம் . 


எடுத்துக்காட்டு : 

( D ? -3D + 2 )y = w என்ற சமன்பாட்டின் சிறப்புத் தீர்வு காண்க . 
முதல் முறை : 

1 

1 
( D - 2 ) ( D - 1 

} 
எனவே ( D - 2 ) y = 1 எனக் கொண்டால் 

du 

da 
என்றாகும் . இதன் தீர்வு 

u = - ( + 1 ) 


எனவே 


dy 


-2y = - ( w + 1 ) 

da 
எனக் கிட்டும் . இதைத் தீர்க்க 

y = z x + 
என வேண்டிய தீர்வு கிடைக்கும் . 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


தீர்வுகளும் 


111 


... 


} 


* 


D - 1 


இரண்டாம் முறை : 

1 1 

* 

D - 2 D 
எனவே 

* 

என்றும் = 

D - 2 
என்றும் கொள்ள 

u = -1 -1 என்றும் 

- -1 என்றும் 
கிட்டும் . எனவே 

9 = 0-0 

3 
+ 

4 
என்றாகும் . 


0 


குறிப்பு : 
இச் சமன்பாட்டிற்கு முழுத் தீர்வு 

y = Ae + Be2++++ ) 
துணைத் தீர்வு = Ae " + Be2 = 

3 


சிறப்புத் தீர்வு = 3+ 


பயிற்சி 6.1 
பின் வரும் சமன்பாடுகளின் முழுத் தீர்வு காண்க . 

day 
1 . 

da² 
day dy 


+21 


+ y = 2 


2 . 


dma 


+ 6 / 


as + 8y = 8e2= 


3. 3-4y = 126 


விடைகள் 
பயிற்சி 6.1 

2825 
1. y = ( A + Bs ) e - * + 

9 
2. y = Ae - 25 + Be - 4 + 4xe - 2 = 
3. y = Ae2 = + Be - 2 : + 3xe2r . 


112 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


6-3 . மேற்கூறிய இரு முறைகளும் பொதுவாகச் சிறப்புத் தீர்வுகள் 
காணும் முறைகளாகும் . ஆனால் வலப் புறம் தோன்றும் X என்பது 

( a ) e - a ஒரு மாறிலி 
( b ) w " -m ஒரு கூட்டு முழு எண் 
(c) sin as , cos ar - a ஒரு மாறிலி 
( d ) eV - V ஒரு இன் சார்பு 

( e ) wV - V ஒரு லஇன் சார்பு 
என்ற அமைப்புகளில் இருப்பின் சில சுருக்கமான முறைகளைக் (சில 
வாய்பாடுகள் வழியாக ) கையாண்டு நாம் சிறப்புத் தீர்வுகளைக் 
" காணலாம் . 


6-3 ( 6 ) . X = e " ; a ஒரு மாறிலி : சிறப்புத் தீர்வு காணல் : 

f ( D ) y = e * 
என்பது கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு . எனவே 


ear 


am 


GE 


f ( D ) 
5-3-1.இல் நிறுவிய ( N ) படி 

1 

f ( D ) f ( a ) 
எனவே கொடுக்கப்பட்டிருக்கும் சமன்பாட்டின் சிறப்புத் தீர்வு 

eax 

f ( a ) 
துணைத்தீர்வு + சிறப்புத் தீர்வு கண்டு முழுத் தீர்வை எழுதிவிடலாம் . 


- 


எடுத்துக்காட்டு : 

( D - 4D + 3 ) y = e - 5 * 
-என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . துணைச் சமன்பாட்டின் தீர்வுகள் 
1 , 3 என்று வரும் . ஆகவே துணைத் தீர்வு 

= Ae " + Bess 


சிறப்புத் தீர்வு 


e " 


y = p2-4D + 3 


25 + 20 + 3 


e - 5 * 


48 


113 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் ....... தீர்வுகளும் 
எனவே முழுத் தீர்வு 

e 52 
y = Ae " + Bes + 

48 


6-3-1 ( a ) . 6-3• 1 இல் f ( a ) = 0 எனில்தான் மேற்கூறிய முறை 
யைக் கையாள முடியும் . f ( a ) = 0 எனில் பின்வரும் முறையைக் 
கையாளுவோம் . 

f ( a ) = 0 எனில் f ( D ) க்கு ( D - a ) ஒரு காரணியாக இருக்கும் . 
எனவே 

f ( D ) = ( D - a ) Y ( D ) ; Y ( a ) = 0 
எனவே 


eta 


( D - a ) Y ( D ) 
என்ற சமன்பாட்டில் பூச்சியமாகாதவைகளுக்குமட்டும் மகுள்பக ஈடு 
செய்வோம் . அதாவது 


ea 


( D - a ) Y ( a ) 
என எழுதலாம் . பின்னர் 


ess 


( D - a ) y = 


Y ( a ) 


என்று எழுதி 


ver 


Y ( a ) 
என்ற தீர்வினை அடையலாம் . 


மேலும் a என்பது f ( D ) = 0 இன் இருமுறை மடங்கு தீர்வாயின் 

f ( D ) = ( D - a ) ? { D } , ( a ) = 0 
என்றவாறு அமைக்கலாம் . ஆகவே 


eer 


3 = 


( D - a ) ( a ) 
என்றாகும் . அதாவது 

es 
( D - a ) ( D - a) y 


இச் சமன்பாட்டில் ( D - a ) y = u எனக் கொள்ள 


es 


(( D - alu = 

p ( a ) 
என்றாகும் . 

1581--8 


114 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அதாவது 


Bes 


p ( a ) 


எனவே 


| Ter 


e 


( D - a) y 

pa ) 
அதாவது 

zeºfe- =dz 
Y = 

p ( a ) 
22 eas 

2 ! ( a ) 
என்றாகின்றது . பொதுவாக 

f ( D ) = (D - a ) Y ( D ) ; v ( a ) = 0 
என்றிருப்பின் தொகுத்தறி முறையைப் பின்பற்றிச் சிறப்புத் தீர்வை 

es 

r ! Y ( a ) 
என்று பெறலாம் . 


எடுத்துக்காட்டு : 

( D - 2) ( D + 2) y = 2 + e - 25 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
துணைத்தீர்வு 

y = ( A + Bw + Cm ) e2" + Ke - 25 
எனத் தெரியும் . சிறப்புத் தீர்வு 


e2 


e - 2 


-2* 


me - 2 


- 


( D - 2 ) ( D + 2 ) ( D - 2 ) ( D + 2 ) 
23 e2= 

3 ! 4 -64 
எனவே முழுத்தீர்வு 

y = ( A + Be + Cx ) e2 " + Ke - 23 

3 
24 

64 


Te - 2 


+ 


e2 = 


6-3 ( b ). X = w" ; m கூட்டு முழு எண் ; சிறப்புத் தீர்வு 
காணல் : 

1 
f ( D ) 

D 
படிகளாக , ஈருறுப்புத் தேற்றம் கொண்டு விரித்தெழுதி , அவற்றினை 


FL) " என்பது சிறப்புத் தீர்வாகும் . [ f ( D ) ) - 1 ஐ , D இன் 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


தீர்வுகளும் 


115 


" இல் செயற்படுத்தவேண்டும் . D இன்படி , m க்குமேல் எடுத்துச் 
செல்லப்படவேண்டியதில்லையெனக் காணலாம் . ஏனெனில் , 

D " . " = zm ; Dm + ls" = 0 . 
5-3 • 3 • 1 . இன் கீழ் உள்ள எடுத்துக்காட்டினையும் , அதற்குப் பின்பு 
கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பினையும் பார்க்கவும் . 


எடுத்துக்காட்டு : 

( D3 + 2D ? -D - 2 ) y = 372 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
துணைத் தீர்வு Ae- * + Be - * + Ce" 

332 
சிறப்புத் தீர்வு = 

D 

DS 
2/1 + D2 
21 

2 ) 


- 3(1 + D-2 -D )" 
- ( 1- 2 + D + 2 + P + D இன் மேற்படிகள் )- 


-- 


= - 2 ( -v + 3 ) 
332 

3 * 15 
+ 

2 21 41 
எனவே முழுத் தீர்வு 

32 3 * 15 
y = Ae - * + Be-++ Ce" - 

2 + z - 4 


குறிப்பு : கிடைக்கப்பெற்ற சிறப்புத் தீர்வு சரியா என்று பின் 
வருமாறு சரிபார்க்கலாம் . 

332 

3 * 15 
D - 2 ) 
- 

2 2 4 
= - 6 + 3# + 332-33 + 5-3 
= 332. 


6-3 ( c ) . X = sin ax ; fl - a2 ) +0 : சிறப்புத் தீர்வு காணல் : 

f ( D ) y = sin ax 
என்பது சமன்பாடு எனில் 

sin ax 
f ( D ) 


116 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


f ( D ) என்பது f ( D ) = Y ( D ) என்ற அமைப்பில் இருக்குமெனில் 


sin ax 


Y ( -a ) 
என்பது தீர்வாகும் . [ 5-3 • 2 ( R ) காண்க ). அதுவல்லாமல் , 

f( D) = Y ( D ) + DA ( D ? ) 
என்று மாற்றியமைக்கக் கூடிய சார்பாயின் 5-3-2 . கிளைத் தேற்றத்தில் 
குறிப்பிட்டிருக்கும் முறையைக் கையாளவேண்டும் . ஆனால் நடை 
முறையில் பின்வரும் ஏதாமொரு முறையைக் கையாளலாம் . அம் 
முறைகள் பின்வரும் எடுத்துக் காட்டுகளால் விளக்கப்பட்டிருக்கின்றன . 


-- 


எடுத்துக்காட்டு : ( D - 2D - 1 ) y = sin 3 % என்ற சமன்பாட்டின் 
தீர்வு காண்க . 
துணைச் சமன்பாட்டினைக் கொண்டு துணைத் தீர்வினை 

y = e " [ A cosh V2w + B sinh V2 ] 
என்று பெறலாம் . 
சிறப்புத் தீர்வு 

sin 3.0 
D - 2D - 1 

sin 30 
-9-2D - 1 

sin 3* 
2D + 10 
( 2D - 10) 

sin 3.0 
( 2D + 10 ) ( 2D - 10 ) 
( 2D - 10 ) sin 33 

100 + 36 
6 cos 3.0 -10 sin 3 . 

136 
எனவே முழுத்தீர்வு 

6cos 3-10 sin 33 
y = " [ A cosh V2m + Bsinh V2 ] + 

136 


மாற்று முறை : 
( D - 2D - 1 ) y = sin 35 

....... ( A ) 
உதவியாக ( D2 - 2D - 1 )y = cos 3 

( B) 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . இச்சமன்பாடுகளின் 


...... 


தீர்வுகளும் 


117 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


வலப்புறத்தில் உள்ளவை e3: = என்ற சார்பின் முறையே கற்பனைப் 
பகுதியும் , மெய்ப் பகுதியுமாகும் . எனவே 

ess 
y = 

D ? -2D - 1 
என்பதின் சிறப்புத் தீர்வினைக் கண்டு , அதிலுள்ள கற்பனைப் பகுதியை 
நமக்கு வேண்டிய தீர்வாகப் பெறலாம் . எனவே 

e3s 
y 

D2-2D - 1 


eam 


( 3i ) - 2( 31) -1 


e3s 


-10-61 
es: = ( 10-61 ) 

100 + 36 
( cos 3 % + isin 3m ) ( 10-6 :) 

-136 


எனவே 


10 sin 33-6 cos 3 * 
கற்பனைப்பகுதி = 

-136 

10 cos 3x + 6 sin 33 
மெய்ப்பகுதி 

-136 
எனவே வேண்டிய சிறப்புத் தீர்வு 

10 sin 3x -6 cos 33 
y = 

-136 


குறிப்பு : முதல் முறையிலும் , இரண்டாவது முறையிலும் 


con az 


y = Dr + a ? 


என்ற சமன்பாடு இருந்தால் 


COS as 


y = = a2 + a2 


என்ற சமன்பாடு கிட்டுகின்றது . அதாவது இன் மதிப்பு கந்தழி 
யாகும் . இது ஒவ்வாத ஒரு கோட்பாடு . அதாவது எந்த ஒரு வகைக் 
கெழுச் சமன்பாட்டிற்கும் தீர்வுகள் இருக்கும் ( இருக்கும் என்ற வாய்பாடு , 
Existence Theorem ) என்பதைப் பொய்க்கின்றது . ஆகவே இத் 
தகைய சமயங்களில் 


118 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 1 

1 . 
Y = 

2ia LD - ai D + ia 
எனப் பிரித்தெழுதித் தீர்வு காணலாம் . 


+ ) 


cos as 


மாற்று முறை : 
துணைத்தீர்வு 

y = A cos ax + B sin ax 
என்பதாகும் . பின்னர் 

cOS a . 

D + a ? 
என்றும் 


= 


sin az 


Da + a2 
என்றும் கொண்டால் 

eism 
z = u + v = 

D2 + a2 


eias 


( D + ia ) ( D - ia ) 


eits 


= 2ia ( D - ia ) 


அதாவது 

dz 

-iaz = 
da 

2ia 


eias 


என்றாகும் . எனவே 


2 = eism 


/ 


emeias 

doc 
2ia 


velax 


2ia 
-ias ( cos ax + isin as ) 

2aa 


|| 


எனவே 


T sin as 


2a 


* cosam 

2a 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


தீர்வுகளும் 


119 


ஆகவே 


( D ? + aa) y = cos am 
என்ற சமன்பாட்டின் முழுத் தீர்வு 

* sin am 
y = A cos ax + B sin ax + 

2a 
மேலும் 

( D2 + al ) y = sin as 
என்ற சமன்பட்டின் முழுத் தீர்வு 

2* Cosas 
y = A cos ax + B sin ax 

2a 


6-3 ( d ) . X = V ; a மாறிலி , V ஏதாமொரு இன் சார்பு ; 
சிறப்புத் தீர்வு காணல் : 

f ( D ) y = e " * V 
என்பது கொடுக்கப்பட்ட சமன்பாடாக இருப்பின் 

eart 
y = 

f ( D ) 
ஆகவே 5-3-3.இல் நிறுவப்பட்டபடி 
1 

V 
e " V ) 


என்பதாகும் . தீர்வு Vஐப் பொருத்துக் காணப்படும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

( D2-4D - 5 ] y = 83 " cos * + 8-2 = 32 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


இச் சமன்பாட்டின் துணைத் தீர்வு 

y = Ae5 + Be 
மேலும் சிறப்புத் தீர்வு 

es + cos T 
y = p2 : 4D - 5 

+ D ? -4D - 5 


முதலில் 


es = cos : 

D2-4D - 5 
என்ற சார்பினை எடுத்துக்கொண்டால் 
e3 " cos T 

1 
D - 4D - 5 ( D + 3) -4( D + 3) - 5 


= ese 


120 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


ess 


cOS X 
D + 2D + 8 


= en 


COS : 
2D - 9 


= 35 ( 2D + 9) cos 3 


4D2-81 


e3" ( 2 sin -9 cosm) 

85 


மேலும் 


e * 2 * 32 
D2-4D - 5 


= e - 22 


{{D-1) -42- )-5 ( = 

) 
* ( 1 + " ; ) = 

* (1- p82 + 42" ) 
= " ( x + 15 % + 4 ) 


எனவே முழுத்தீர்வு 


ess 


y = Ae5 " + Be - * + ( 2 sin x - 9 cos x ) 

85 


+ . 


* (x + 149 + 4 ) 


எனப் பெறப்படும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

( D - a ) y = em sin am 
என்ற சமன்பாட்டின் தீர்வினைக் காண்க . 
துணைத்தீர்வு 

y = Ae + Be - w 
சிறப்புத்தீர்வு 

ear sin ax 
y = 

D2 - a2 


sin as 


= ear 


( D + a ) - a ? 


1211 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் ... .... தீர்வுகளும் 


sin as 
D2 + 2aD 


= er 


sin as 
2aD.a2 


e* ( 2D + a ) sin an 

4D2-2 


G 


ess 
-5a3 

[2a cos ax + a sin ax ] 
எனவே முழுத்தீர்வு 
y = Ae = + Bes - 

( 2a cos ax + a sin aw ) 


ess 


5as 


6-3 . ( e ) X = xV ; V ஒரு இன் சார்பு ; 
சிறப்புத் தீர்வு காணல் : 
f ( D ) y = TV என்பது சமன்பாடு 

TV 

f ( D ) 
எனவே 5-3.4 . தேற்றத்தில் நிறுவியபடி 
1 

f ( D ) ) 1 
TV = 

f ( D ) Jf ( D ) 
என்ற வாய்பாடு கொண்டு சிறப்புத் தீர்வு காணப்படும் . 


f(D) T 


[ 


ஒரு 


எடுத்துக்காட்டு : 

( D2 + 4 ] y = x sin 23 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
துணைத்தீர்வு 

y = A cos 23 + Bsin 23 
சிறப்புத்தீர்வு 

x sin 23 
D2 + 4 

2D sin 23 
Da + 4 D2 + 4 
2D 

x cos 23 
D ? +4 

4 
[ 6-3 ( C ) . குறிப்பு ( 1 ) காண்க ) 


= 


C 


224 


= ( 
= ( 


= 


+ 


et * + e - ias 
122 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
m2 cos 23 2D ( x cos 23 ) 
4 

4 ( D2 + 4 ) 
22 cos 23 cos 22 - 2x sin 2x 
4 

2 ( D + 4 ) 
32 cos 23 * sin 25 

ஐ sin 23 
y 

+ 
4 

8 

D2 + 4 
W sin 23 

* sin 2 * 
ஆனால் y = 

என்பதே யாதலால் , 
D2 + 4 

D2 + 4 
வலப்புறமிருந்து இடப்புறம் கொணர்ந்தால் , 

32 cos 23 T sin 23 
2y = 
4 

8 
ஆகவே சிறப்புத்தீர்வு 

m2 cos 26 * sin 23 

+ 
8 

16 
என்று பெறப்படும் . எனவே முழுத்தீர்வு 

22 cos 23 * sin 23 
y = A cos 23 + Bsin 23 

+ 
8 

16 
-என்பதாம் . 

பயிற்சி 6.2 


| 


1 . 


cosa = 


2 


= cosh ( iam ) என்ற தொடர்பையொட்டி , 
1 

cos a2 எனில் 
D ? + a ? 


Y 


sin av எனவும் 
2a 


eias 


ram 


sin ax = 


21 


1 sinh ( ias ) என்ற தொடர்பை யொட்டி , 


1 
D + a ? 

sin as எனில் 


* 


y = 


cos av எனவும் நிறுவுக . 


2a 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


தீர்வுகளும் 


123 


பயிற்சி 6-3 
பின்வரும் சமன்பாடுகளின் துணைத் தீர்வு , சிறப்புத் தீர்வு , முழுத் 
தீர்வு ஆகியவற்றைக் காண்க . 

1. ( D2-3D + 2 ) y = 2e3 : 
2. ( D2 + 6D + 9] y = e2= 
3. ( D3 + 4 + 4 ) y = 2e - 25 
4. ( D3 -2D2 - D + 2 ) y = 2* 
5. ( D + 1 ) ( D + 2 ) ( D + 3 ] y = e - * + e 

= e - " + e - 2 " + e3" +5 
6. ( D2-3D + 2 ) y = 2x - 1 
7. ( Ps + 27 ) } = 23 
8. ( D2 + 2aDy + a ) y = et" +63 +3 
9. ( D2 -4 ) y = 12 cosh 23 
10. ( D3-9D ] y = 108 sinh 3w 
11. ( D4 -8D2 + 16 ) y = 64 cosh 2 ) 


+ k * + p ° y = cos pt 


( குறிப்பு : 5 பயிற்சியில் நிறுவிய உண்மைகளை (9), (10), ( 11 ) க்குப் 
பயன்படுத்தலாம் . நேர் முறையிலும் செய்யலாம் . 

ந 
day dy 
12 . 

dt2 dt 

( p 2k என்ற மூன்று நிலைகளிலும் தீர்வு காண்க). 
13. LL + R % + 1 = E cos wit ; 

CR2 = 4L (1 - Low ) எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
14. ( D3 + 3D2 + 4D + 2 } y = 432 
15. ( D - 3D + 2 ] y = 4x 
16. ( D4--4D2) y = 48022 
17. ( D2-1) y = 2 
18. D4( D2-1 ] y = 360 * 2 
19. ( D ? +2 ) y = 223 + 232 
20. ( DS - 2D + 4 ] y = 4 + 33-5x + 2 
21. ( D - 2 )2y = e " + 6xe2 * 
22. ( D - 3D - 6D + 8 ) 3 = ce - 3 
23. ( D4-2D3-3D + 4D + 4] y = me " 
24. ( D2-1) y = x sin x + ( 1 + 2 )e " 


124 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


WV3 
25. ( D3 + 1] y = 2 sin + / 2 sin 

2 


-3 


cos 33 


27 . 


4 ( 


26. ( D? + D + 18 ) y = 1082e 
ND + M 

X இன் மதிப்பு , 
( D - a ) + b2 
1 

1 
216 D - a - 16 
மெய்யெண் பகுதியைப் போல் இரு மடங்கு என , அதாவது 
easin by 

bxX.de 
b 


3 


] x என்பதை ( ND + M)ஆல் செயற்படுத்தி வரும் 
* / 


-ac 

cos 


eau cos 6x 

b 


e - ar sin bxx.de 


என்பதற்குச் சமமென நிறுக . N , M , a , b மாறிலிகள் ( ஜான்சன் : 
வகைக்கெழுச் சமன்பாடுகள் ; 106 ஆம் பத்தி ). 
28. ( D - a ) " y = e என்ற சமன்பாட்டின் முழுத் தீர்வு காண்க . 

= "* 
29. f ( 3 ) = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் a , aa...... .... 
aux aga 

anx 
f ( D ) y = e + e + ... + e 
என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் என்ன ? as = az எனில் சிறப்புத் தீர்வு 
எவ்வாறு மாறும் ? a , = az = ... = a , என r தீர்வுகள் சமமானால் 
சிறப்புத் தீர்வு எவ்வாறு அமையும் ? 

30. ( D + 5D + 6) y = e - 2 secar (1 + 2 tan m) 
என்ற சமன்பாட்டின் சிறப்புத் தீர்வு காண்க . 


விடைகள் 


பயிற்சி 6.3 
1. y = Ae + Be2= + 3 = 


e2 


2. y = ( A + Bwe3 + 

25 
3. y = ( A + Bw) e - 2 + 2e2= 
4. y = Aeº + Be - + Ce23 - ce® 


5. y = ( A + ) + (B-= + = (c+z) +3 


6. y = Ae + Be + 3 + 1 


வகைக்கெழுச் சமன்பாடுகளின் சிறப்புத் 


தீர்வுகளும் 


125 


3x 


2 


7. y = e 


[ A00. + B nin enom] + Co 


2 


-ar 


62 


bol.co 


a2 


sin pt 
2kp 


sin pt 


23 2 
27 243 

6x 12 
8. y = ( A + B ) e - 47 + 

2 

a3 
9. y = ( A + 3 % ) sinh 2c + B cosh 27 
10. y = A + B cosh 3x + ( C + 6w ) sinh 3x 
11. y = ( A + B + 2c ) cosh 23+ ( K + Lc ) sinh 27 

1 
12. p > k ; y = e - kt ( A cos wt + B sin wt ) + 

ano wa = pa - k 

1 
p = k ; y = ( A + Bt) e - pt + 

2p2 
p < k ; y = e -kt ( A cosh wt + B sinh wt ) 

1 
+ sin pt ( 2:15 22 = k® p2) 

2kp 
13. di = R / 2 L 6T Garso stay 

2E 
y = e - ( A cos wt + B sin wt) + 

R22 + 4Rwa 

cos wt 

+ 2w sin wt ) 
14. y = Ae - * + e * ( B cos x + C sin x ) +2( x2 - 4x + 5 ) 
15. y = Ae * + Bez* + 2x2 +63 +7 
16. y = A + Bx + Ceza + Ee - 27 - 10 * - 30x2 
17. y = Ae* + Be - * - 2-2 
18. y = A + Bx + Cx2 + Ex3 + Fe * + Ge - * - ( 26 + 30x4) 
19. y = A cos v2x + B sin vzx + 23 + 2 ? + (3x + 1) 
20. y = Ae - 27 + e * ( B cos + C sin x ) 

23* +423 +122 - 10x - 7 
+ 

8 


; (a 


21. y = ( A + B ) e2 * + e * + x3e2 + 


22. y = Ae* + Be4 + Ce -2x - e -32 (28x +39) 


784 


126 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


23. y = 82 * (Ca + C2x ) + e -* (Ca + x ) + 4e * (x2 + 2x + 2 ) 
24. y = C ,e *+ Cae - * - ( x sin x + cos x ) + Izce* (2x2 – 3x +9 ) 
y e 

+ 

130 
(3 sin 2-11 cos * ) - 2xe* /2 sin + vzcos * 23 ) 
26. y = -37 {Acos3x + Bsin3x + (6x3 - )sin3x + 3x + cos3x } 


+ 


V3 


2 


28. y = (A2 + Az++ ... + Anan - 1) e9 * + 


nell 


29. y = x ( e415 + 2* + ... tent) 

22 

eal* + ( 249 + e943 + ... tent) 
2 ! 


e41x + x ( eºr + 1* + er+ 2 * + ... tent) 


30. y = e - 34 tan a 


dai + P1 " -1 
7. ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 

- மாறிகளையுடைய கெழுக்கள் 

ஒருபடித்தான சமன்பாடுகள் 
(Linear Equations with variable co - efficients- 

Homogeneous equations) 
7-1 . ( D " + P , D " -1 + ... + P. ) y = F ( x ) என்ற சமன்பாட்டில் 
Py , P2 ,... , P. என்பவை மாறிலிகள் எனக் கொண்டு இச் சமன்பாட்டின் 
தீர்வுகள் கண்டோம் . அதற்கு மேலும் , PI, P2 ,....., P. என்பவை , 
ஒட்டிய சார்புகளாக இருப்பின் இச் சமன்பாட்டின் தீர்வுகள் காணும் 
முறைகளை இப் பகுதியில் காண்போம் . 

சிறப்பாக , ஒருபடித்தான ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன் 
பாடுகள் எனப்படும் வகையில் அமைந்திருக்கும் , 

d " -1y 
d -1 + ... + Pny = F ( c ) 

....... ( A ) 
என்ற சமன்பாட்டைத் தீர்க்கும் முறையை முதலில் காண்போம் . இவ் 
வமைப்பில் P. , P ,, ... , P. என்பவை மாறிலிகள் . 


d " y 


இந்தச் சமன்பாடு ( A ) 

d - 19 
( 63 + b ) " " i + P;( as + by=-1 

apr -1 + ... + Px3 = F ( x ) ...... ( B ) 
என்ற சமன்பாட்டின் ஒரு சிறப்பான அமைப்பாகும் . 


[(ax + b ) க்கு பதில் மட்டுமே ( A) இல் தோன்றுவது காண்க . 
அதாவது a = 1 , b = 0 என்ற சிறப்பமைப்பு ] 


128 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


* ( B ) என்ற அமைப்பு இலெஜண்டர் (Legendre ) அமைப்பு எனப் 
படும் . 

ax + b = 2 எனக் கொண்டால் 
dy 
da dz dx 


dy dz 


dy 


( 


= a2 | 


dz 
day 

6 . 
dma dx dz 
d . 

dy ) dz 
dz / 

day 

dz ? 
அவ்வாறே 

dry 

dx dzr 
எனக் கிட்டும் . எனவே இலெஜெண்டர் அமைப்பு 
d " y 

d -1y 
+ a "-12 " -1P1 
da " 

dz " 


dry 


+ ... + P ,3 = F 

= F ( ) 


......( C )) 


---12 

( - ) 


என்று வரும் F 

என்பது ஒரு z இன் சார்பாதலால் ; Z ( 3 ) 
எனக் கொள்ளலாம் . a என்பது ஒரு மாறிலியாதலால் , a " ஆல் முழு 
வதும் வகுத்து எழுதினால் ( C ) என்பது 
d " y d 

1 
dzn - 1 

...... ( D ) 
"என்ற அமைப்பில் பெறப்படும் . ஆகவே ( D ) இன் அமைப்பும் ( A ) இன் 
அமைப்பும் ஒரே அமைப்புதான் . ஆகவே ( A ) என்னும் அமைப் 
பிலேயே வகைக்கெழுச் சமன்பாட்டைக்கொண்டு , அதன் தீர்வு காணும் 
முறையைக் காண்போம் . 


+ qzz ^ -14 - y 


dy 
7-2 . 

+ ... + Pxy = F ( s ) என்ற அமைப்பில் 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வைக் காண்போம் . 


ds Pr_1 d ^-y 


der - 1 


* ஆட்ரியன் மேரி இலெஜண்டர் ( Adrien Marie Legendre) வாழ்ந்த 
காலம் 1752-1833 . சிறந்த கணித மேதை . இவர் இலாப்ளாஸ் ( Laplace ) 
உடன் சேர்ந்து “ கோள இசையியல் ” (Spherical Harmonics ) என்ற 
தற்காலக் கணிதப் பகுதியை உருவாக்கினார் . 


ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் ... சமன்பாடுகள் 


129 


2 dz 


முதல்முறை : 

z = log v அதாவது = = " என கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் 
ஈடு செய்ய 4-1.இல் ( A ) என்ற சமன்பாட்டமைப்பில் நமக்கு y , 2 இரண் 
டையும் தொடர்புபடுத்திய ஒரு சமன்பாடு கிட்டும் . அதற்கு நமக்குத் 
தெரிந்த முறையில் தீர்வு கண்டு z = log : எனத் தீர்வில் மாற்றீடு 
செய்து தீர்வு பெறலாம் . 

z = log x எனக்கொள்க . 
dy dy dz 

1 dy 
dac dz da 
day 

1 

dy 
da 

* dz² dz 

1 day day dy 
dx3 

dzs 
1 d " y_n( n - 1 ) d -1y 

dy 
dxn 

dz " 2 ! 
என்ற மாற்றங்கள் பெறப்படும் . 

d 

= D எனக் கொள்வோமானால் 
dz 


......... 


day 


= 


( 3 - * +22 ) 

+...+( - 1) -( n- 1) 


d " y 


dzn - i + .... 


dy 

= Dy 
de 


day 

= D ( D - 1) 
da² 


day 

= D ( D - 1 ) D - 2 ) y 


da3 


................... 


.................... 


..................... 


day 


* 


= D ( D - 1 )...... ( D - n + 1 ) y 

dz 
எனவே 7-1 . ( A ) என்ற அமைப்பிலுள்ள சமன்பாடு 
[ D ( D - 1 ) ... ( D - n + 1 ) + P4D ( D - 1 ) ... ( D - n + 2 ) 

+ ... + Pa ] y = Z ( z ) எனவரும் . 
இதை நாம் சென்ற பகுதியில் கண்டவாறு தீர்த்து , துணைத்தீர்வும் , 
சிறப்புத் தீர்வும் கண்டு z = logy என ஈடுசெய்துவிட்டால் 7-1 . ( A ) 
என்ற சமன்பாட்டின் தீர்வு கிட்டும் . 

1581-9 


130 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Luzz 


Cze 13 


குறிப்பு 1 : துணைத்தீர்வு காண 
m ( m - 1)( m - 2 ) ... ( m - n + 1 ) + Pim ( m - 1) ...( m - n + 2 ) 

+ ... + px = 0 
என்ற சமன்பாட்டினை எடுத்துக்கொள்வோம் . 

( இது முன்னரே 
அறிந்தது) . இச்சமன்பாட்டின் தீர்வுகள் 4 , , ... , .. என இருப்பின் 

dz 

+ C, 23 + ... + Ce 
என்று வரும் . ஆனால் x = e " ஆதலால் 
y = c,a1+ c , 7 + ... + C , 

on 
என்ற துணைச் சமன்பாடு உடனடியாகக் கிட்டும் . 
4. என்ற தீர்வு r முறை மடங்கி வரின் துணைத் தீர்வு 
= ( Co + C.z + Czz2 + ... + C --1zr - 1 )ec 

+ C ,e 

+ ce 2 
[ Co + Ci( logy ) + ... + C -- 1(logs) -1] ma 

+ Ca ++ ... + C , 
என்று கிட்டும் . இத் துணைத்தீர்வு காணும்பொழுது d + iB என்ற 
கற்பனைத் தீர்வு துணைச் சமன்பாட்டிற்குக் கிடைக்கப்பெற்றால் துணைத் 
தீர்வு 
y = e ( + ( A cos Bz + B sin Bz ) 

+ c + c+ 45 + ... + Cenz 
{ A cos ( p loga ) + Bsin (Blog m )}me 
+ cms + C + 

* 4 + ... + C , 
என்று கிட்டும் . 


குறிப்பு 2 : ( A ) இன் சிறப்புத் தீர்வு காண 

1 

Z ( z ) 

f ( D ) 
என்ற தொடர்பினைப் பயன்படுத்தல் வேண்டும் . இதற்குரிய முறைகள் 
முன்னர் 5-3.இல் விளக்கப்பட்டிருக்கின்றன . அவற்றினை Z ( z ) இன் 
தன்மைக்கு ஏற்பப் பயன்படுத்திப் பின்னர் z = logs என ஈடு 
செய்யின் சிறப்புத் தீர்வினைக் காணலாம் . 


எடுத்துக்காட்டாக : Z ( z ) = " என்ற அமைப்பில் இருந்து 
f ( a ) = 0 என்றும் இருந்தால் 


ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் ... சமன்பாடுகள் 


131 


eez 


1 
f ( a ) 

1 


f ( a ) * 


என்ற சிறப்புத்தீர்வு பெறப்படும் . 5-3.இல் கூறியதுபோலவே f ( D ) இல் 
D - a என்பது r முறை மடங்கி , காரணிகளாகக் கிடைக்கும் எனில் , 
அதாவது 

f ( D ) = ( D - a ) ( D ) , ( a ) = 0 , 
எனில் , தீர்வு 


etz 


d " y 


dx 


y = 

r ! Pla ) 
( log c ) 

p ( a ) 
எனப் பெறப்படும் . 
7-2 ° 1 . சிறப்புத்தீர்வு காண்பதற்கு மாற்றுமுறை : 

d - 1y 
daca + Ph %"- 4 + = 

da " -1 

+ ... + pay = f (x) 
என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் சமன்பாடு 5-4 • ° 2 . என்ற பகுதியில் 
நிறுவியிருக்கும் வகையில் 

d 

= xD 
என்ற செயலின்படி 

இச்சமன் பாட்டை 
[ e ( e - 1 ) ( e - 2 ) ...... ( e - n + 1 ) + P.8 (9-1 ) ...... ( e - n + 2 ) 

+ ...... + P. ] y = F ( m ) 
என்று எழுதலாம் . அதாவது 

f ( a ) y = F ( c ) 
எனக் கொண்டு f ( e ) = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் காண்போம் . 
அவைகள் 81,62 , .......... என்று இருப்பின் , சமன்பாட்டின் துணைத்தீர்வு 

= Cre ° 1 + C2x87 + ...... + C. * 
என எழுதலாம் . இங்கு C. , C2 , ........ என்பவை மாறிலிகள் . 
இப்போது சிறப்புத் தீர்வு காண 

F ( w ) 

f ( e ) 
என்று எழுதலாம் . எனவே , 
1 1 

1 
y = 8-40 

e - d .. 


. 


132 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என எழுதி 6-2 ° 1 . இல் விளக்கப்பட்ட முறைப்படி சிறப்புத் தீர்வு 
காணலாம் . அல்லது 
1 

N. 
+ + ....... + 

F ( w ) 
fe ) 8e - d e - d , 

e- .. 
என எழுதி 6-2 • 2 இல் விளக்கப்பட்ட முறைப்படி சிறப்புத் தீர்வு 
காணலாம் . 


N2 - 


F(x ) = [ 


எடுத்துக்காட்டு 1 : 

day 

4241 + 4y = 2 

dma 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


22 


da . 


முதல் முறை : v = e " அல்லது 2 = logs என ஈடு செய்து தீர்வு 
காணல் . 

d 
D = 

dz என ஏற்று , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

[ D ( D - 1 ) -4D + 4] y = x2 = 823 
என்று எழுதலாம் . அதாவது 

( D2-5D + 4 ] y = 6 
துணைத் தீர்வு : Cre4* + C , " 

C + C 


ez 


சிறப்புத் தீர்வு : 


L2-5D + 4 


e2z 


எனவே முழுத்தீர்வு 


y = Crw4 + cs 

21 

என்பதாகும் . 


இரண்டாவது முறை ( a ) : 

d 

8 

ds 
என்று கொண்டு தீர்வு காணுதல் . 

[ eo -1) - 40 +4] y = 2 
அதாவது 

( 82-50 + 4 ] y = 2 ? 
எனவே துணைத்தீர்வு : Cre + C23 . 


ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் ...சமன்பாடுகள் 


133 


y = 1 


2 


1 
சிறப்புத் தீர்வு 

(0-4) (0-1) 
அதாவது (0-4) (6-1 ) y = 22 
( 9-1 ) 2 = 4 எனக் கொண்டால் 

( e - 4) u = 2 
என்று கிட்டும் . அதாவது 

du 

- 4u = 32 
da 
du 4 

u == 
do 


ஐ 


- 


எனவே தீர்வு 


w = 


அதாவது 


( 9-1 ) y = = 


dy 

3 
da 

2 
dy y 

* 
dx 

-22 
2 


இதன் தீர்வு 


* 


எனவே தீர்வு 


y = cq = + Ca- * 


16 


இரண்டாவது முறை ( மற்றொரு வழி ) ( b ) : 

22 
( 0-4 ) ( 0-1 ) 
1 1 

1 
318-4 

e - 1 
1 

1 22 
= 39-4-30-1 
1 32 

30-4 
என்று கொண்டால் , 

du 

-4u என்றாகும் . 
da 

3 
du 4u 
அதாவது 

de 


எனவே 


= 


* 


- 


134 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 32 


இதன் தீர்வு 


3 


6 


22 


மேலும் 


1 
VE 

38-1 


ds 
da 


II 


என்று கொண்டால் 


3 


என்று கிட்டும் . எனவே 


3 . 


- 


| 


எனவே முழு சிறப்புத் தீர்வு 

y = u 

22 2 
16 31 
22 

2 
எனவே முழுத் தீர்வு 


y = C134 + C , s 


21 


- 4 


+50 


-29 


= 3 


dx 


எடுத்துக்காட்டு 2 : 
day day 

dy 
-432 

dx3 daca 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

z = logw அல்லது 2 = e * 

d 
என ஈடு செய்து , D = as எனக்கொண்டால் சமன்பாடு 

[D ( D - 1) ( D - 2) -4D ( D - 1 ) + 5D - 2 ] y = 3 : 
என்றாகும் . அதாவது 

( D3-7D + 11D - 2 ) y = 32 
எனவே துணைத் தீர்வு 
5 

21 
2 

2 
= Ae2z + 

Be 

+ Ce 
51 V21 
= AR + 2 2 

2 
Be 

+ CD 


V21 


- 


( Bar 


ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் ...சமன்பாடுகள் 


135 


சிறப்புத் தீர்வு 


esa 


= 


9 = D3 - 7 D2 + 11D - 2 

3 

-5 
எனவே முழுத் தீர்வு 

5 V21 V21 
y = Ax2 + 32 | Be 

2 

2 
+ Ce 


எடுத்துக்காட்டு 3 : இலெஜெண்டர் அமைப்பு : 

day ) 

dy 
w a ) 

+ = 

dx² 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

T + a = u எனக் கொண்டால் 
dy dy 

day day 
என்றும் 
dx du 

dx2 

du2 
என்றும் மாறும் . ஆகவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

day dy 

-4u 
du2 du 

+ 6y = u - a 
என மாற்றி அமைக்கலாம் . 

d 


u2 


e = u du 


என்ற செயலியைப் பயன்படுத்த 

[ ee - 1 ) -40 + 6 ] y = u - a 
என்று கிட்டும் 

ஃ ( e - 50 + 6 ) y = u - a 
என்றாகும் . 
எனவே துணைத் தீர்வு 

Crus + C , u ? 

u - a 
சிறப்புத் தீர்வு = 

(0-3) ( G - 2 ) 
1 

1 

( u - a ) 
3 8-2 


= [ 4] ( e - a) எனக் 


கொண்டால் 


136 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


V = 


= ( - ) என்றும் 
[ - ] 


W = 


எனக் கொண்டால் 


W = 


- 16+ 


2 
என்றும் கிட்டும் . எனவே 
சிறப்புத் தீர்வு = V - W 


6 


G. 
3 


+ 


SIN.do 


2 


W 


3 . 


- 


எனவே முழுத் தீர்வு 

y = Caus + Cau + % 

= c (x + as+ C,(x + ay°+ " ** - * 


6 


( 32 + 2) * +3 ( 32 +2 ) * - 36y = 3x + 4x + 1 


எடுத்துக்காட்டு 4 : 
day 

dy 

da 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
e " = 30 + 2 அல்லது z = log ( 3x + 2 ) 

d 
என ஈடு செய்து , D = என்று கொள்க . 

dz 
dy dy dz 3 dy 

dz.de 33 + 2 • dz 
day d 
da² dE 

d 3 dyn dz 
dz 

er dz da 
3 day 3 dy dz 
e² dz² e + z dz da 

9 day 9 dz 
( 33 + 2)2 dza 

( 35 + 2 )2 da 


= [ * - * 42 ) 
**-2 


137 


ஒருபடிக்குரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் ... சமன்பாடுகள் 


எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 

[ 9D ( D - 1 ) + 9D - 36 ] y = 331 + 4x + 1 
என்றாகும் . மேலும் 

1 
3x + 4x + 1 = (3x +2) - 

3 

= 4 (82-1) 
என எழுதலாம் . ஆகவே சமன்பாட்டை 
( 9D ? -36 ) y = (6* -1) 

1 
அதாவது , 

( D2 -4 ) y = ( e2 - 1 ) 

27 
என்று மாற்றியமைக்கலாம் . இதன் துணைத் தீர்வு 

= Aer + Be - 23 
சிறப்புத் தீர்வு 

1 
y 

( ze ? " + 1 ) 

108 
எனவே முழுத் தீர்வு 

1 
y = A ( e23 ) + Be- 2 + ; 

( ze2= + 1 ) 
108 
B 

1 
= A ( 3 » +2) 2+ 
A 

+ 
( 33 + 2 } 

108 {(3w + 2): log ( 39 + 2 ) +1} 


2 . 


-ல 


3 . 


பயிற்சி 7 
d24 
23 

2y 
dx² 

da 
day dy 

+ y = 0 
da2 

ds 
day dy 

+ y = 0 

dar 
day 
-3x 

+ 4y = 2 

da 
day 

dy 

+ 2y == logs 
dx² ds 
d y 

dy 
dda2 

doc 


d.g3 + 3 


dy 


4 . 


dx2 


5 . 


-ல 


6 . 


+ 6= 23 + 2= " _ 454 + 4y= 1203 


das 


138 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


diy 


7. 3 

da3 


+ 2x 


+ 2x = ? 


dy 
dx 


- 2y = x2 log x + 3x 


- 


-y = 274 


dạy 

dy 
8. 22 

+ 4y = x sin ( log x ) + cos ( log x ) 
da² 

da 
dzy dy 
9. xs 

doc 

dy 
)2 d ? у ) 

4 
dx2 

dx 
day 

dy 
+ )2 3 

x 
doc 
day 

dy 
+ 2 

- 12y = 


விடைகள் 


+23 


பயிற்சி 7 
1. y = Cqx ? + C : 
2. y = ( A + B log x ) 
3. y = x [ A + B log + ( C log x ) ? ] 
4. y = x ? [ A + B log x + (log x ) 2 ] 
5. y = x [ A cos ( log x) + B sin (log x )] + x log » 

B 
6. y = A x ++ Cx2 + 2 
7. y = Ax + x [ B log ( cos x) + C sin ( log 2 )] 

+ ** (log -2) + 3x log - 
8. y = x [ A cos ( V3 log x ) + B sin ( V3 log x ) ] 

+13 [3 cos ( log x) -2 sin ( log x ) ] + 2c sin (log a ) 
9. y = Ax + Bx log + Cx ( log x ) 2 +34 
10. y = (x + 2 ) [ A + B log (x + 2 ) ] + [log ( + 2 ) ]2-2 
11. y = C1 (0 + 1 ) + 

C , 

-log ( x + 1 ) +1 ( x + 1 ) log (x + 1) +2 

3 + 1 
А 

33 1 
12. y = 

2x + 1 + B (2x + 1) - 

8 


+ 


16 


8. பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாடு 
கள் ; சில சிறப்பான அமைப்பிலுள்ள சமன் 

பாடுகள் . 
(Exact Differential Equations - Equations of 

particular forms) 


8-1 . முன்னர் பகுதி III இல் Mdm + Ndy = 0 என்பது ஒரு 
பொருத்தமான சமன்பாடாக இருப்பதற்கு வேண்டிய தேவையான , 
போதுமான , கட்டுப்பாடு 

OM ON 

2y » 
என்று கண்டோம் . இச்சமன்பாடுகள் பொருத்தமான சமன்பாடுகளாக 
இல்லாது இருப்பின் , அவற்றினைப் பொருத்தமான சமன்பாடுகளாக 
மாற்ற , தொகைக்காரணிகள் கண்டு , பின்னர் அவைகளைத் தீர்த்தோம் . 


3 


இந்தப் பகுதியில் , முதற் பிரிவில் பொதுவாக ஒரு வகைக்கெழுச் 
சமன்பாடு [ n- வரிசை - முதற்படி அமைப்பு - பகுதி IV- ( A )] எந்தக் 
கட்டுப்பாட்டில் ஒரு பொருத்தமான சமன்பாடாக இருக்குமெனக் 
காண்போம் . 


8-2 . வரையறை : (n - 1 ) வரிசையிலுள்ள ஒரு சமன்பாட்டில் 
ஓஒட்டிய வகைக்கெழு காணும் செயல் மட்டுமே செயற்பட்டுப் பெறப் 
படும் ஒரு n . வரிசைச் சமன்பாடே ஒரு பொருத்தமான n வரிசை 
வகைக்கெழுச் சமன்பாடெனப்படும் . அதாவது 
d " -1y dy 

dx 

y = / f ( x ) dw + c 
என்ற சமன்பாட்டிலிருந்து , காட்டிய வகைக்கெழு கண்டு 

d " -1y 
P. 

......( A ) 
da" 

ax - i + ... + Pay = f ( x ) 


f 


d " y 


+ P1 da - 1 


140 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


* 


என்ற சமன்பாடு கிட்டினால் , ( A ) என்பது ஒரு பொருத்தமான சமன்பாடு 
எனப்படும் . இன்னும் குறிப்பாக , 

day dy 
da3 

+ 10xy = 332 + 4x + 2 

dar 
என்ற சமன்பாட்டிலிருந்து , ஒட்டிய வகைக்கெழு காண 
d4y day 

dy 

4 

( B ) 
dat 

da 
என்ற சமன்பாடு கிட்டும் . ( B ) என்பது ஒரு நால் வரிசைப் பொருத்த 
மான சமன்பாடு எனப்படும் . அவ்வாறே ( B )இலிருந்து 
day day 

...... ( C ) 
das dacs 

dx2 

da 
என்ற பொருத்தமான சமன்பாடு பெறலாம் . 


- 


da 


d5y 


dy 


* + (103-2) +20 


= 6 


dy 
-1dE 


...... 


+ P 


n 


8-3 . கொடுக்கப்பட்ட ஒரு வரிசை வகைக்கெழுச் சமன் 
பாட்டை எப்படி ஒரு பொருத்தமான சமன்பாடு என்று முடிவு 
கட்டுவது ? 

" y d " -1y | dn - 2y 
Pos + PA + P , 
da " 

+ Pay = x ...... ( E ) 
என்ற சமன்பாடு ஒரு பொருத்தமான சமன்பாடா யிருக்கத் தேவையான 
கட்டுப்பாட்டைக் காண்போம் . -P . , P . , ..., P. என்பவை யாவும் இன் 
சார்புகளாகக் கொள்வோம் . (சில அல்லது எல்லாம் மாறிலிகளாகவும் 
இருக்கலாம் ) 
d " y 

d d " -1y 

க 
என்பதில் ஒரு பகுதியாம் . ஏனெனில் 
d d - 19 

d " -1y 

( F ) 
dx 

dan der - 1 
( E) இன் இடப்பக்கத்திலிருந்து ( F ) இன் வலப்பக்கத்தைக் கழிக்க 

d "-19 dn - 2y 
( PA - P . )der - 1 + 

dm - 2 + ... + Pay.....( G ) 


A 

2 )= P. 


d " y 


P. 


+ P1 


0 


da " -1 


apr P , 


கிட்டும் . இதன் முதலுறுப்பு 
d 

d - 2y | 
dm 

dan - 2-2 

இல் ஒரு பகுதியாகும் . ஏனெனில் 


141 


பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 


31 


d 

dr - 1y 
. ) 
d " -1 

d " -2y 

+ ( P - P ") -......(H ) 
( G ) இலிருந்து ( H ) இன் வலப்புறத்தைக் கழிக்க 
( P,-P, + P ") - 

d " -24 d - 3y 
+ P . 

ax - + ... + Pny ...... (J ) 
கிட்டும் . இதன் முதலுறுப்பு 
d 

d "-2y | 
dar 

இல் ஒரு பகுதியாகும் . 
இதேபோல் தொடர்ந்து சென்றால் 
[P. - 1 - P " .- 2 + Pr . - . - ... + ( - 1 ) ^ - 1P6 " -1) 

. --- ... + ( - 1 )^ - 1P6 " -1 ) + + P.J.....( K ) 
என்பது கிடைக்கும் . இதன் முதலுறுப்பு * 

A {{P .--P_0_2 + P, 9_, -....+( -1)"- 1P6 "-19] y}..... ( L ) 
இன் ஒரு பகுதியாகும் . ஏனெனில் ( L ) ஐ விரித்தெழுத 

[ P.- 1 - P. ( 1)_2 + ... + ( - 1)"- 1 Po(n- 1)] 
dy+ [ P,(1) 1 - P.C_2 + ... + ( - 1 ) " - 1P . " ] y ....( M ) 

P - 
da 
எனக் கிட்டும் . ( K ) உம் ( M ) உம் எப்பொழுது சமமாகும் என்று 
பார்ப்போமானால் 

P. = P (1) -1 - P(3)s- 2 + ... + ( - 1) "- 1 P . "...... ( N ) 
என்ற கட்டுப்பாடு கிட்டும் . எனவே ( N ) 
என்ற கட்டுப்பாடு Po. Pi , ...., P. என்பவற்றிடையே நிலவுமாயின் 
(A) இன் இடப்பக்கத்தை 

A [ P = 1 +( P; -Pze"> * *+(P;-P/{n+P; ) 
dr - 3y 

+ ... +{ P.-1 - P -2+ ... + (- 1)"- 1P6 " -1 } } 

da " -3 
என எழுதமுடியும் . அப்போது ( A ) இன் முதல் தொகைத் தீர்வு 
dr - ly 

dr - 24 
dan - 1 

+ ( PI - P.1 ) 
+ { P. - 1- P (1 ) .-2 + ... + ( - 1 ) -1 P . " - 1} y 


P. 


der - 2 + .... 


1 


11 


. 


. 


... என 


குறிப்பு : ,..... என்பவற்றிற்குப் பதிலாக (1) , ( 2 ) , ( 3 ) 
எழுதப்பட்டிருக்கின்றன . 


142 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


/ xds + B ( B மாறிலி)...( R ) 
எனப்பெறப்படும் . எனவே ( A ) என்ற சமன்பாடு ஒரு பொருத்தமான 
சமன்பாடாக இருக்க வேண்டுமாயின் , தேவையான கட்டுப்பாடு ( N ) 
என்ற கட்டுப்பாடு , அதாவது 

P.- P ( 1 ) .- 1+ P ( 2 ) . - . - ... + ( - 1 ) ^ P * = 0 ( N , ) 
என்பதாகும் . இக்கட்டுப்பாடே போதிய கட்டுப்பாடு என்பதையும் 
எளிதில் காணலாம் . 


8-4 . பொருத்தமான சமன்பாடுகளின் தீர்வு காணல் . 

( A ) என்ற சமன்பாட்டில் தோன்றும் Po , P1 ,... , P. என்பவற்றிற் 
கிடையே ( N ) அல்லது ( N ) இல் கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடு பொருந்தி 
னால் ( R ) என்ற முதல் தீர்வு வரும் . இங்கும் இதேமாதிரியான ஒரு 
கட்டுப்பாடு நிலவுமானால் ( 1-2 ) வரிசையிலுள்ள தீர்வு கிடைக்கும் . 
( R ) இன் இடது புறம் 

// x (da )? + Bm + B , 
என்று கிட்டும் . இவ்வாறே கடைசியாக ஓர் இரண்டாம் 

ஓர் இரண்டாம் வரிசை 
அல்லது முதல் வரிசைச் சமன்பாடு வரலாம் . அதன் தீர்வை எளிதாகக் 
காணலாம் . 


+ 2er dy 


= 2e 


day 
எடுத்துக்காட்டு 1 : 

+ 2ey = e " என்ற சமன் 

d22 do 
பாட்டின் தீர்வு காண்க . 
இது பொருத்தமான சமன்பாடாவென முதலில் சோதிக்கலாம் . 

P = 1 
PL 

P2 
ஃ P. - P + P . " = 2e" -2e" + 0 = 0 
எனவே , இது ஒரு பொருத்தமான சமன்பாடாகும் . முதல் உறுப்பு 
d dy 

ஆகும் ; இரண்டாவது , மூன்றாவது உறுப்புகள் சேர்ந்து 
da da 
d 

(2ye") ஆகும் . 
dx 
எனவே சமன்பாட்டை , 
d dy 

= e " என எழுதலாம் . 
da 


4. ([ 


+ 2ye )- 


143 


பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 


இதன் முதல் தொகையாவது , 

ay + 2ye " = 
e* dx 


Ye2es 


= " + A என வரும் . 
இதன் தீர்வு , 

/ 26 " ( c ++ A ) da 

+ A / e2e " da + B 
எனப் பெறப்படும் . 

பின்வரும் எடுத்துக்காட்டு , ஒரு சிறு மாற்றத்தால் ஒரு பொருத்த 
மான சமன்பாடாவதைக் காண்க . அவ்வாறு சில சமன்பாடுகள் 
அமையலாம் . 


VT 


எடுத்துக்காட்டு 2 : 

day dy 

+25 + 3y = > என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
da2 dx 
இங்கு P. = Va 

P = 20 
P , = 3 

1 
P ?-P ! + Po " = 3-2- 45 


எனவே இது நேரடியாக ஒரு பொருத்தமான சமன்பாடல்ல . ஆனால் , 
இரு பக்கங்களையும் " என்ற தொகைக் காரணியால் பெருக்கி 
அதன் பின் 
இடப்பக்கம் 

d 
da 

f 
என்ற அமைப்பில் வருகின்றதாவெனப் பார்ப்போம் . இடப்பக்கம் 

day 
xm + 1 / 2 , 

dy 
dxz 

+ 2xm + 1 
எனவே 


da + 3 = " y 


P2 - P ,(1) + P.( 2) 
= 3 " - 2( m + 1 ) " + ( m2 - 1) -3/2 
= -3/7 [ 3/2 - 2m / + m2-1 ) 
= -3/2 { / 2 ( 1-2m ) + ( m - 1 }} 


- 


144 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dea +233/2 


இது முற்றும் பூச்சியமாக வேண்டுமெனில் m = 1 என்ற கட்டுப்பாடு 
தேவை . எனவே 21/2 என்பதை இச்சமன்பாட்டிற்குரிய தொகைக் 
காரணியாகக் கொள்வோம் . எனவே சமன்பாடு 
day dy 

1/ 
da² 

dic 
என்றாகும் . இங்கு 
P , -P, ( 1) + P0( 2 ) = 3 * 1/ 2-3 * 1/ 2 + 0 

= 0 
ஆகும் . எனவே 

day dy 

da 
என்பது ஒரு பொருத்தமான சமன்பாடாகின்றது . இப்பொழுது 

day d dy dy 
3 

; 
da²- da 

da 
எனவே சமன்பாட்டை 
d dy 

dy 
* 

= 
dx da 

da 
என எழுதலாம் . மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

d dy 

da da 
என்று மாற்றியமைக்கலாம் . அதாவது 

d 
2 

TV 
da 

de 
எனவே , இதன் முதல் தீர்வு 

+ + 

dot 
அதாவது 
dy 

C 

V 
doc 
என்றாகும் . இதன் தீர்வு 


+ as ( 23 /2-1 } } } = ava 


12/2 


y 


1.3512 


5 


483/2 


+c ./ > ts + c , 


என்றாகும் . இதுவே தீர்வாகும் . 


des + ( x + x + 3 ) 
பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 145 

பயிற்சி 8.1 
பின்வரும் சமன்பாடுகள் பொருத்தமானவையா எனக் கண்டு 
தீர்வு காண்க . 
day 

day 

dy 
1. * 

ds+ 2y = 0 


da 


2 . 


+5+(23 - = ) 42- (2 + =") y = 405 - 43 


de2 + 2 


dy 


d24 dy ) 
3. 2 { y + 1) 

+ (y + 2y) = 0 

dä 
( u = y + 2y என முதலில் ஈடு செய்க ) 
4. e- * என்ற தொகைக்காரணியால் பெருக்கி 
dy + 3dy day 

day dy 

2 
-2y 
dx dar2 

dx 
என்ற சமன்பாட்டினைத் தீர்க்கவும் . 
2day day 

dy 
5 . 
da3 dx² 

dx 
( தொகைக்காரணி ₹ " எனக்கொள்க ) 


+ yaa 


- 


er 


yam 


- 


+ 4=>> + ( x + 2 ) + 3wy = 2 


day 


6 . 


+ 2ey = 32 
dac 


da + 23rdy 


விடைகள் 


பயிற்சி 8-1 


dy 
1. * as 


+ ( + 3 + 1 ) y = Cys + C , 


2. may = Ae " + Be + Cx + x 


3. y + 2y = A cos * + Bsin m 
4. y = A + Bw + Cxe " + Eear 
5. முதல் தொகை 


day 


dy 


4 


+ wy = x + A . 


dea + 2 


da 


6.2y = 1 / 2enda + Ae / e2ed = + B 


1581-10 


146 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


8-5 . சில சிறப்புமுறையில் அமையும் வகைக்கெழுச் சமன் 
பாடுகளைத் தீர்க்கும் முறைகள் . 
8-5.1 . அமைப்பு 1 : 

d "y 


இது ஒரு பொருத்தமான சமன்பாடு . 
இதிலிருந்து , 

d - 1y 

-1 
என்று கிடைக்கும் . தொடர்ச்சியாகத் தொகை காணின் 

y = //..../ f ( c ) ( dw ) " + B.m " -1 + ... + B .- * + B .. 


1 தடவை 
என்ற தீர்வை அடையலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

day 

= cos இன் தீர்வு காண்க . 
da3 
day 

fs cos w dw + ay 
dx2 

= * sin + cos v + an 
dy 

- cosm +2 sins + am + a , மேலும் 

da 
y = -vsin n - 3 cos v + ayx + azv + ay என்பது தீர்வாகும் . 


பயிற்சி 8.2 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 
day 

d4y 
1 . 

= 2 
da " 

+1 
day 
3 . = + cos 3 + k 

4 . = sin ? ஐ 
dx2 

dx3 


2. 24d1y 


day 


விடைகள் 
பயிற்சி 8.2 

Lm 
1. y = ai + agr + agar + ....... + a.m " -1 

Lm + n 
2. y = al + as + agm + 3 + logo 

| 


am + n 


பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 


147 


3 . 


3 
6 


km2 
cosm + + air + az 

21 
sin 2x ax 

+ + be + C 
16 21 


33 


4 . 


y = 1+ 


8.5.2 . 


அமைப்பு 2 : 
day 


dx = f ( y ) 


இரு பக்கங்களையும் 24 

ஆல் பெருக்க 


dy day 
2 
dx dxa 


dy f ( y ) 


2 


) 


dx 


அதாவது 


4 [ ( 4 ) ) = 2f4 ) * 


எனவே 


( a ) = 2 /f(s)dy+a 

da = V2ff(s) dy +4 


s 


de + 


* + C = 

V2 / f (g ) dy + ay 
என்பது தீர்வாகும் . 
எடுத்துக்காட்டு 1 : 
day a2 

= 0 என்பதின் தீர்வைக் காண்க . 
2 y ? 
2dy day 

-2a2 dy 
da dx² 

y : de 
d 

d ( 2a ? 
dx dx 

doc 

y 
2a ? 

+ K 
y 
2a + Ky 

y 


dy 
அதாவது , de 


( 4 ) 

V 
Iyy = = + b . 


அதாவது , 


148 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சி 8.3 
பின் வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 
day 

day 
1 . 

2 . 

da² 


1 


-- 


- 


0 


d + a2y = ) 


day 


3 . 


d2y 
dx2 

= 4y 


4 . 


dx² 

+49 = 0 


5 . 


day 

- aay 
dx2 


= 0. 


விடைகள் 

பயிற்சி 8.3 
1. y = A cos ( ax + b ) 
2. 32 = 2 ( Vy - 2a ) ( VT + aj + 5 
3.y = Ae2= + Be -2 * 
4. y = A cos 25+ B sin 23 
5. aw = log (y + Vy ? + C ) + C , அல்லது y = Aer + Be - a * 
8-5-3 . அமைப்பு 3 : 

d " y d - 1y 

dane dan - 1 ... dx 
அதாவது y நேரடியாக சமன்பாட்டில் தோன்றாத அமைப்பு . 

dy 
da 

= p என ஈடு செய்தால் 
day 
dx2 da 
day d²p 
da3 dda² 


dy 


f 


( 


- 


) 


இங்கு 


dp 


.............. 


d "y_d - p 

ds"" de " -1 
எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 

d "-1p d" -2p 
d " -1 de " -2 

1 ... , P , 3 


7 = 0 


149 


பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 


என்ற அமைப்பில் ( n - 1 ) வரிசைச் சமன்பாடாக 2 , p இரண்டையும் 
தொடர்பு படுத்தி வரும் . இச்சமன்பாட்டிலிருந்து 

dy 

= F ( C ) 

dx 
என்ற தீர்வு காணமுடியுமானால் 

y = / F ( s ) dm + C 
என்ற தீர்வு கிட்டும் . 


= P 


குறிப்பு : கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் மிகக் குறைந்த வகைக் 
கெழு வரிசை 7 என இருப்பின் 

d y 

dat 
என ஈடு செய்யலாம் ; அப்போது வரிசைப்படி 

dr + ly_dp 

dar + 1 da 
எனத் தொடர்ச்சியாக வரும் . 


1+ ( 


= P 


எடுத்துகாட்டு : 
day 

dy 
dxa 

da 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

dy 

da 
எனக் கொள்வோமானால் 

dp 

= avi + p ? 

da 
என்றாகும் . 

dp 

vi + p 
ஃ log { p + 01 + pa } = as + b 

அதாவது , p + v1 + p ? = C , ear 
அப்போது 

v1 + p ? -p = 

C , 


= adx 


ear 


சே 


எனக்கிட்டும் . 


: 2p = C. 

C , 


150 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


* 4x = " " - 5, 


-கா 
e ) 


ஃ y = 


e + 

201s 


என்று தீர்வு அமையும் . 


day 

-5 


- 


+6 


da3 


பயிற்சி 8.4 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

day 

dy 
1. 32 * +3 

dxc3 dx² da 
d5y 

diy day 
2 . 32 . 

-43 
das dat. 
dry 

dy \ ? 
3 . 

+ 1 = 0 

dac 
day dry day ) 
4. 2* 

+ g2 = 
des dx2 

dx2 

day 
குறிப்பு : p = எனக் கொள்க . 

da ? 
day_1 
5 . 

da² 

day du 
6 . 

+ * = 0 
ds2 


( குறிப்பு: 


) 


விடைகள் 

பயிற்சி 8-4 
1. y = A3 + B33 + C 
2. y = A2 + Bx4 + Cx + Dw + E + 
3. y = Am + ( A2 + 1 ) log (w - A ) + B 
4. 15C2y = 4 ( Cw + a)5 /2 + C +C , 
5. y = vlogs + C + C , - ஐ 
6. y = Ae + B 

2 


பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 


151 


8-5.4. அமைப்பு 4 : நேரடியாகச் சமன்பாட்டில் தோன் 
றாமை . 

d " y dy 
f 

dx 

y 


( 


der 


n ) .. 


இங்கு as 


dy 


= P என ஈடுசெய்ய 


சி 


dp 


= P dy 


2 


day 
dx² 
day dzp dp 
dxs 

dy 
இவற்றினைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடுசெய்தால் 
d " -1p 

= 0 


p ? 


dya + p 


( 


de " -17 . " , P , y 


» P > 3 ) - 


என்ற அமைப்பில் p , y என இரண்டும் தோன்றி ( n - 1 ) வரிசையில் 
உள்ள ஒரு சமன்பாடு வரும் . இச்சமன்பாட்டிலிருந்து இன் மதிப்பைக் 
கண்டு பின்னர் சமன்பாட்டின் தீர்வு காணலாம் . 


எடுத்துக்காட்டு : 

day dy 
a 

= 0 
dx2 dx 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

dy day 
ds = P ; dx2 

dy 
இவற்றினைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடுசெய்ய 

dp -ap = 0 


Pay 


என்று கிட்டும் 


p = 0 அல்லது 4 = 2 


அதாவது y = C என்பது ஒரு தீர்வு . 

p = Aey என்பது மற்றொரு தீர்வு . 
:: e - aydy = Adx 
தொகை காண 

-1 

e - ay = A + B 


152 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அல்லது 

1 
a ( Ae + B )++ 
என்பது தீர்வாகும் . 

பயிற்சி 8-5 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

day 
1. y 

-1 = 0 
de da 


2. y 


day 
daca 


dy 
da 


3 . 


* + x++ (2 ) = > 


விடைகள் 


பயிற்சி 8.5 


1. y = 22 + as + b 


2. log 


los [ ( v - 3 ) + / + - ) - 


= Vas + b : 


3. sin ( a - 2V2y) = be - 2 " . 


8-5-5 . அமைப்பு 5 : 

d " y d " -2y 
dem dan-> } 
d "-2y 
de - 7 என ஈடு செய்தால் 
d q 


= ) = 


= 0 


dx2 9 , 


என்று கிட்டும் . இதிலிருந்து ஏ காண முடியுமானால் y காண இயலலாம் . 


day 
-2 


22 


எடுத்துக்காட்டு : 

d4y 

dmi1 dx² 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

day 


dx = 9 


பொருத்தமான வகைக்கெழுசி ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 


153 


₹ 2 ) 


என ஈடு செய்ய . 

d²q 

-2g 

dx2 ) 
எனப் பெறலாம் . இது இலெஜெண்டர் சமன்பாட்டமைப்பு . 

d 

= 8 

da 
என்ற சர்வசமச் செயலிப்படி 

[ ee - 1 ) -2 ] q = 0 
இதன் தீர்வு 

b 
q 


d²y 

= ax? + 
daa 


dy 
ds 


am 

+ b logr + C 
3 


am 


+ b ( w log v - 3 ) + c + d 


12 


என்பது தீர்வாகும் . 


பயிற்சி 8.6 


பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

d4y day 
1 . 

2 . 
dx4 dx² 

dx5 


d5y 


+ a ? 


day 
-4 

dac3 


dy 


3. ஐ 2 day 


-6 
dx3 dx 


= +1 


விடைகள் 


பயிற்சி 8.6 
1. y = Asin an + B cos ax + C % + E 

e* 
2. y = Aer + Be - 2 . + kx2 + le + m 

3 


B 


3. y = Ax ++ - 


- 


* - * + 

* C 


154 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


8-5-6 . அமைப்பு 6 : 


d " y 


dr -1y 


f 


ந 


) 


dar dar - 1 ! 


da -ly) 
இங்கு 


d.mr - 1 

= q என ஈடுசெய்ய , 


dq 


F 


dx 

9 , 


) = 


= 0 என்ற அமைப்பில் சமன்பாடு வரும் . 


இங்கு g = Y ( m ) எனக் காண முடியுமானால் , 

dr - 1y 
dx * -1 

= V ( T ) என வரும் . 
தொடர்ந்து தொகை கண்டுகொண்டே போனால் தீர்வு பெறப்படும் . 


- 


எடுத்துக்காட்டு 1 : 

day , dy 
dmat dE 

= 4 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
dy 
da 

= q எனக் கொண்டால் 
dq 

4 
+1 என்ற சமன்பாடு வரும் . 
da 


இதன் தீர்வு , qv = 


= / = da 


= 4x + C 

C 
ஃ q = 4+ 


dy 
அதாவது 


= 4+ S 


/ ( 4+ ) 


da 


= 45+ C logm + A என்ற தீர்வு வரும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

day dy 

= 23 + 2 

dx² dx 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


* 


2 + 3 = + 


155 


dx = q 


5 + 3q == + e 


3 ) 


* 


25 


gx = 

6 + 5 + A 


2. 2m12tay 
பொருத்தமான வகைக்கெழுச் ... அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 

dy 
எனக் கொண்டால் 
என்ற சமன்பாடு கிட்டும் . அதாவது 

dq 
dr + 

= x2 + 
இதன் தீர்வு 

A 
6 
83 ஐ A 

+ 
6 5 
4 23 AL 

+ 

24 15 
இதையே 

23 
y = + + B 

15 * 
எனவும் எழுதலாம் . 

பயிற்சி 8.6 
dy 

day 
1 . 

dx 
day dy 

= 0 
da 


+ 


5+ 


dy 
da 


4 


+ 


* 


3 . 


day dy 

doc 


= 23 


dma + 


4 


day dy 
da² da 


கட்டுப்பாடு == 0 ஆனால் 


dy 

= a 
da 


156 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


விடைகள் 


பயிற்சி 8-6 


1 . 


. 243 = A ++ 


1 . 


-- 


Ce 
2. Y = 


+ b 


1-3 
3. y = + 


21 

+ A logr + B 


4. y = 1 [ xvx + a + a log ( c + vg + a ] + A1 
5. 15y = 8 ( c + C ) 5/ 2 + As + B 


9. இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் 

சமன்பாடுகள் - சில சிறப்பு முறைகள் 
(Differential Equations of the second order 

Some special Methods ) 


3-1 . முன்னுரை : 

இதுவரை நாம் இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகளைத் 
தீர்க்கும் சில முறைகளைக் கண்டிருக்கிறோம் . அவை குறிப்பிட்ட திட்ட 
மான அமைப்புகளில் வரும்போதுதான் அம்முறைகள் பொதுவாகப் 
பயன்படும் . ஆனால் சில சமன்பாடுகள் நேரடியாக அவ்வித அமைப்பு 
களில் இல்லாது போயினும் சில மாறுதல்கள் செய்து , அக்குறிப்பிட்ட 
அமைப்புகளில் அவற்றினைக் கொணர்ந்து பின்னர் தீர்வு காணலாம் . 


+ P 


9-2 . தெரிந்த ஒரு தீர்வு கொண்டு முழுத்தீர்வு காணல் : 
d²y dy 

+ Qy = f ( x ) 
dr2 da 

... ( A ) 
என்ற சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் . 
( P , Q மாறிலிகள் மட்டுமல்ல , எது வேண்டுமானாலும் இருக்கலாம் . ) 
day dy 

+ Qy = 0 
dx2 da 

.. ( B ) 
என்ற சமன்பாட்டின் ஒரு தீர்வு y = y1 என நம்மால் பெறமுடியுமெனக் 
கொள்வோம் . 


+ P 


day1 
அதாவது , dm2 


dy : + Qys = 0 


+ P 


Qyi 

...( C ) 
ds 
என்ற தொடர்பு சரியாக உள்ளது எனக் கொள்வோம் . இப்போது 
( A )இன் ஒரு தீர்வு 

y = y10 
எனக் கொண்டு மேலே பார்ப்போம் . இங்கு ப ஒரு கின் சார்பு . 


158 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dyi 
+ yiam 

av dy1 + yi ara 


d2s 


எனவே 
dy 

do 
de 

da 
day 

day1 

+ 2 
dx2 da2 dx da 
இம்மதிப்புகளை ( A) இல் ஈடு செய்ய 
d2y1 

d ? 
dx2 da da 

dea 
dy 
+ Py 

+ Qyuv = f ( x ) 


dv dy , 


dy1 


+2 


+ 91 


+ Pv 


da 


! 


..( D ) 


dx 


dy1 


dy1 


( 


+ Qys ) + 


+ Py1 am 


du 

= f ( x ) 


da + P 


P + 


..... ( E ) - 


31 dE 


எனக் கிடைக்கும் . இதை 

das 

dy , dv 
dac + 91dx2 + 2 da da 
என எழுதலாம் . ( C )இன்படி இதை இந்த ( D ) ஐ 
day 

2 dy , dv_f( x ) 
da2 

da 

91 
என எழுதலாம் . 

dv 

= p என ஈடு செய்தால் ( E ) ஐ 
da 
dp 

f ( c ) 
+ 
da 91 dx 

91 
என எழுதலாம் . எனவே இதன் தீர்வினை , 

f ( x ) 
912 

3.2dr + A 

/ x y , dc + A 
என எழுதலாம் 


..... ( F ) 


JPds 


/ 


/ 1 ) 
e / Pam 


எனவே 


- / Pds 


A 
91 


-SP da 


e 


3.2 


yAds ...... ( G ) 


f ( s ) g / Pas 


அதாவது 

ds 

= ( G ) [ ( C ) இன் வலப்பக்கத்தை ( G ) எனவே குறித் 

da 
துள்ளோம் . ) 

v = / ( c) de + B 


ஆகவே 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ... சில சிறப்பு முறைகள் 


159. 


எனவே ( A ) இன் தீர்வு 

y = 91 

= 31[ / ( G ) dr + B ] 
என எழுதலாம் . இதில் 31 முன்னர் நாம் அறிந்த துணைத்தீர்வு ; 
ப என்பது மேற்கூறிய முறையில் நாம் கண்ட ( H) . 


குறிப்பு : நாம் இந்த முறையைப் பயன்படுத்துவதற்கு முன்பு * 

day dy 
dx2 

+ 

da 
என்ற சமன்பாட்டின் ஒரு தீர்வைத் தெரிந்துகொள்ள வேண்டும் . 
அதன் பிறகுதான் இம்முறையைக் கையாளவேண்டும் . துணைத் 
தீர்வு காண , நடைமுறையில் பின்வரும் விதிகள் பயனுடையவையாக 
இருக்கும் . ( B) இல் 

1. P + Qx = 0 எனில் y = x ஒரு துணைத்தீர்வாகும் . 
2. 1 + P + Q = 0 எனில் y = e " ஒரு துணைத்தீர்வாகும் . 
3. 1 - P + Q = 0 எனில் y = e- * ஒரு துணைத்தீர்வாகும் . 
4. a2 + Pa + Q = 0 எனில் y = e " * ஒரு துணைத்தீர்வாகும் . 


இவற்றினை நாம் எளிதாகச் சரிபார்த்துக் கொள்ளலாம் . 

dy 

d y 
(1) y = > எனில் 

= 1 , = 0. எனவே P + Qx = 0 
da da2 
dy 

day 
(2 ) y = e * எனில் 

dx daa 
ஆகவே e" ( P + Q + 1) = 0 

அதாவது 1 + P + Q = 0 . 
இவ்வாறே ( 3 ) , ( 4 ) இரண்டையும் சரிபார்த்துக் கொள்ளலாம் . 


3 = 


32 


எடுத்துக்காட்டு : 

day 

dy 
..3x 

+ 3y = 2x - 1 
dx² 

da 
என்ற சமன்பாட்டின் தீர்வைக் காண்க . 
முதலில் 

day 

dz2 
என்பதற்கு ஒரு தீர்வு காண்போம் . 


dy + 3y = ° 


124 


3x 

da 


160 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dy 


P = -33 , Q = 3 

• P + Qx = 0 
எனவே y = > என்பது ஒரு துணைத்தீர்வு . 
இப்போது y = v * எனக் கொள்ள 

dv 
= + m 
da 

de 
day dy . day 

+ 
da2 

எனவரும் . 

dx2 
எனவே இம்மதிப்புக்களைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு செய்தால் 

d2s dv 

dv 
-3 * 

+ + 3vm = 23-1 
da di 

da 


32 


( 


+2 


-- 


எனக்கிட்டும் . அதாவது 
day du 

du 
-3-3 + 3vm = 23-1. 
dm 

dar 
இதைச் சுருக்கி இரு பக்கங்களையும் ஆல் வகுக்க 

1 dv 2 1 
dx2 

22 3 


3 . 

dez + 232 


| 


das 


- 


- 


- 


Tds 


du 
ar = P எனக் கொண்டால் 
dp 1 

2 1 
dar 

P 


--- 


\ 


C 


23 


இதன் தீர்வு 


1 


1 


= 


-- 


P = 


322 

+ Ax 


அதாவது 

dv 
da 


3 : = +++ A 


1 
3* 


log a 


A2 
2 


- 


- 


+ 


+ B 


எனவே முழுத்தீர்வு 

Axs 
y = 

+ Bw -1 - logm 
21 
= Aw + Bs - 1 - m log s . 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


161 


எடுத்துக்காட்டு 2 : 

day 


( க -2) 1 


dy 
+ ( 7 - 4x ) all 


+ ( 43-6] y = 0 


என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

இங்கு , குறிப்பில் குறிப்பிட்ட முதல் மூன்றும் பொருந்தாது 
என்பதைக் காண்க . நான்காவது விதிப்படி சோதிப்போம் . 

a ( 7-43 ) 4x - 6 
a2 + Pa + Q = a2 + 

* -2 

-2 
எனக்கொண்டால் 
a ? ( w - 2 ) + a (7-48 ) + 4x - 6 = 0 
( 43-7 ) + V ( 43-7) ? - 4( -2)(43-6) 

2 ( x - 2 ) 
( 43-7 ) +1 

2 ( w - 2 ) 

= 2 அல்லது * தோன்றும் மற்றொரு தீர்வு . 
எனவே 31 = e2 " என்பது ஒரு துணைத்தீர்வாகும் ( சரிபார்த்துக் 
கொள்ளலாம் ) . 
= ve ? " எனக்கொண்டு சமன்பாட்டைப் பார்ப்போம் . 
dy 

dv 
= 2ve2 " + 
dx 

da 
day day dv 

+ 
dx2 

dr 
இவற்றினைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு செய்தால் 

day ds 

dx2 da 
என்று வரும் e2 * = 0 எனவே 

day 1 ds 
dx2 * -2 as 
dv 

= p எனக்கொண்டால் . 


e2r 


( 


da2 +4 


* ((க-2) -3-4 ) 


- 


dp 
da 


P 


W - 2 


இதன் தீர்வு 

p = C ( v - 2 ) 
ds 

= C ( x -2 ) 
da 
1581-11 


162 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( -2 ) 2 

+ 
2 

= A ( -2) + B 
எனக் கொள்ளலாம் . எனவே முழுத்தீர்வு 

y = 2 { A ( ஐ - 2 ) + B } . 


பயிற்சி 9.1 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

d y 
1 . 

dx2 

+ (1- ) 


dy 


* 


2. " ( x + 1 ) * - ( க + 4=+ 2) + (3 + 4 =+ 2]y 


= - ( +233 ) 


3 . 


+ ( - = " 


- ( 23-1 ) 33+ (x - 1)y = 
4. - (x + 2#) &a + ( w + 2]y = 5 
+2(42-12-193-2)y = = " 0 " 

dy + my = 5 


5 . 


* 


6 . 


day 
dx2 


32 


dx 


விடைகள் 


பயிற்சி 9.1 


rdic 


1. y = * log + As * 


ces + Bes 


2. y = Ame " + B % + x2 
3. y = e ( w + A logn + B ) 
4. y = Ag + ( B - 1 ) xe* + c2eº 
3 

32 
5. y = A + 

da 
30 


[ 


+ B 


elow 


RS 


/ 


e 


6. y = A + Be 


3 

ds +1 
23 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ... சில சிறப்பு முறைகள் 


163 


9-2-1 . மற்றொரு முறைப்படி தீர்வு காணல் : 
( அதே அமைப்பு ; வலக்கைப்புறம் பூச்சியம் . ) 
d2y dy 
+ Qy = 0 

...... ( K ) 
dx 
என்ற சமன்பாட்டின் ஒரு தீர்வு y = 11 எனக்கொள்வோம் . அப்போது 
d2y1 
+ Qy4 = 0 

...... ( L ) 
dra 

de 
என்பது உண்மையாகும் . ( K ) , ( L ) இரண்டிலிருந்தும் Q ஐ நீக்க 


dy1 


dy 


+ P 


dy + P 


dyi 


day 


dr 


dy 
da 


+ y 


+ P 


da 
-y1 


= 0 


da 


....... ( M ) 


என எழுதலாம் . அதாவது 
d dy 

dyi 
y1 

-y 
da 

dx 


என்று வரும் . இதன் தொகை கண்டால் 

dy, 
da 

= - Pds + C 


log { 383-9 ) 


அல்லது 


-ys 


dys 


dy 
doc 


31 


= Ae-jPd = 

.... ( N ) 
என்றாகும் . இங்கு y என்பது ( K ) இன் மிகப் பொதுவான தீர்வா 
யிருந்தால் A பூச்சியமாகாது . இப்போது ( N ) ஐ 
dy y dy , 

A 

ejPds 
da 

... (R ) 
y1 
என எழுதினால் 


31 ds 


1 dyz 

doc 


1 dydd 


/ 


y , da 


Y1 ds 


15 
. 


ye 


A .- / Pd = da 
y1 | 


என்று பூ இன் பொதுத் தீர்வு பெறப்படும் . 


-logyA 


-log y1 
ஃ ye 


= 


e 


e / Par dr + B 
y1 


ஃ y = By : + Ayi 


y = Bg + A9/ 


e / Pes 
312 


ds எனவரும் . 


* 


dx = y2 


312 


dyi- ce- / Pae | 
164 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
இப்போது 

-fPds 

91 
எனக் கொண்டால் 

y = Ay2 + By , 
என்ற அமைப்பில் மிகப்பொதுவான தீர்வு பெறப்படும் ; அப்போது y ? 
என்பதும் ( K ) என்ற சமன்பாட்டின் மற்றொரு தீர்வாகும் என்பது 
விளக்கமாகும் . 

ddx² 
day ? 

+ P + Qy , = 0 

d.x2 do 
என்ற இரு சமன்பாடுகளிலிருந்தும் Q ஐ நீக்கி இதுவரை செய்த ஆய்வு 
களின்படி பார்த்தால் 

( S ) 


எனவே 


+ Pe + Qys = ° 


dy2 


dya 
- ya as 


Yias 


என்ற தொடர்பு பெறலாம் . இங்கு C என்பது ஏதாமொரு மாறிலி 
யல்லாமல் 31 , 3, என்ற இரு சார்புகளைச் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட 
மாறிலியாய் இருக்கும் . எனவே 

day dy 

+ P 
dra 

+ Qy = 0 

dx 
என்ற சமன்பாட்டிற்கு y = yu , y = y2 என்ற இரு தீர்வுகள் காணமுடியு 
மாயின் அவ்விரு தீர்வுகளிடையே ( S) என்ற ஒரு தொடர்பிருக்கும் ; 
அங்கு C என்பது ஏதாமொரு மாறிலியல்ல . ஆனால் y1 , y , ஐச் சார்ந்த 
ஒரு மாறிலியாகும் . 


day 


எடுத்துக்காட்டு 1 : y = e " என்பது 

தீர்வானால் , 
dy 
( ) ( ) y 
dah 

da 
9-2 • 1.இல் காட்டிய முறைப்படி காண்க . 
( S ) இல் கூறியபடி , y1 = e " எனக் கொள்வோம் . அப்போது , 

• 2x + 1 
dy , 

-da 
- 32. e* = Ce 


et 


de 


எனவரும் ; C என்பது Yi , y , இரண்டையும் சார்ந்தது . 


165 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ... சில சிறப்பு முறைகள் 


அதாவது 


dyz 


328 


dx 

- 328* = Ce = . 

dy ? 
அதாவது 

-y = Cxe " எனவரும் . 

dx 
இதன் தீர்வு 

/ Cxe " . e- * da 
Cx2 

எனவரும் . 

2 
ஃ 4 , = A , me " என எழுதலாம் . 
சமன்பாட்டின் முழுத் தீர்வு 

y = Ay1 + Byz 

= Ae + Bx2e " ( இரு மாறிலிகள் உள்ளன ). 


குறிப்பு : y = e " ; y = xe " என்பவை இரண்டும் சமன்பாட்டின் 
தீர்வுகளாகும் . 

day 
எடுத்துக்காட்டு 2 : - ( + 1 ) 

dx2 

doc 

+ xy = 0 என்ற சமன் 
பாட்டின் தீர்வை 9-2 • 1 - இல் காட்டிய முறைப்படி பெறுக . 


dy 


ds 


இங்கும் " என்பது ஒரு தீர்வாகும் . இதை Y1 என வைத்துக் 
கொண்டால் 


dyz 


e * 


dx 


-yze * = Ce + / ( = + 1 }ds 


( +1 ) 2 
2 

என வரும் . 


= Ce 


dya 
- ya 


32 

+ x + y 


= Ce 2 


dy 


22 + 1 
2 


= Ce 


இங்கு தீர்வு 


32 + 1 
Ce 2 


sc 


32e 


dac 


166 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( -1 ) 2 


/ . 


2 


dx 


( x - 1 ) 2 
2 

du 


x= c /. 


ஃ y2 = Ce" 


ஃ பொதுத் தீர்வு 


/ . 


(-1 ) 2 

2 ds என வரும் . 


y = A8 + Ber 


(w - 1)2 

2 ds என்பதும் 


. 


குறிப்பு : y = e * என்பதும் y = 8 * 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இரு தீர்வுகளாகும் . 


பயிற்சி 9.2 
9-2 • 1 - இல் விளக்கப்பட்ட முறையில் பின்வரும் சமன்பாடுகளின் 
தீர்வு காண்க . 

day dy 
1 . 32 

[ y = x என்பது ஒரு தீர்வு ] 
dx² 

day 
2. 2 .da² 

) 0 
day 

1 
3. , 2 )dma + da 

Y = 3 + 


விடைகள் 
பயிற்சி 9.2 
23 
3 


1. y = Am + Bw 


st 


de 


2. y = As + Bee " 


3 . 


v= A + E ( = + 1 ) 
( இதை B + எனவும் எழுதலாம் . ) 


A , 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


167 


+ P 


2 + Qy= f ( x ) 


9-2-2 . இப்போது , 

day dy 
dx2 

... ( A ) 9-1 . 
dx 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . இதன் தீர்வு காண , 

day dy 
de 

dx 

+ Qy = 0 என்ற சமன்பாட்டிற்கு 9-2-1 - இல் 
விளக்கப்பட்ட முறையை விரிவு படுத்துவோம் . 


+ P 


இங்கு B , A 


இதன் தீர்வு By1 + Ay : எனக் கொள்வோம் . 
இரண்டும் மாறிலிகள் ; 31 , 32 இரு தீர்வுகள் . 


( A ) என்ற அமைப்பிலுள்ள சமன்பாட்டின் தீர்வை By1 + Ay ? 
என்ற அமைப்பிலேயே கொண்டு , ஆனால் A , B இரண்டும் ( A ) என்ற 
சமன்பாட்டுக்குரியனவாய் உள்ள இன் சார்புகளாய் அமைவதாகக் 
கொள் வோம் ; 2-3-3 - இல் குறிப்பிடப்பட்ட சாராமாறி ( Variation of 
Parameters) , முறையைக் கையாண்டு , A , B என்ற சார் புகளைக் 
காண்போம் . 


dy 


dy2 
+ y2 da 


삁 


+ Y1 am 


...... 


da 


இப்பொழுது A , B என்ற இரு தேராச்சார்புகளையும் தமக்கிடையே 
ஏதாமொரு தொடர்புடையனவாய்த் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . 
எனவே , 

y = Ay2 + By : ஐக் கொண்டு 
dy dB 

dA 
+ AL 

( T ) 
dx 
என்பதைப் பெறலாம் . ஈண்டு 
dB dA 

0 
91 

...( U ) 
de 
என்ற வகையில் A , B இரண்டும் தொடர்புடையனவாய்க் கொள்வோம் . 
அப்படி A , B என்று இரு சார்புகளையும் தேர்ந்தெடுப்போமாகில் 

= B dy , dy, 

....... ( 1 ) 
da 


+ y2 da 


ந 


dx 


de 


d2y1 


day2 


dA dy2 


* 


+ 


( 2 ) 


என்று பெறப்படும் . மேலும் 
day 

dB dyi 
= B + A 

ara da² d2 dx dx da da 
என்றும் கிடைக்கும் . 

dy day 
இப்படி ( 1 ), ( 2 ) எனப் பெறப்பட்ட , i dt 

இன் மதிப்புகளை 


168 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


da2 

+ P 


day by + Qy = R 
என்ற சமன்பாட்டில் ஈடுசெய்தால் 

dBdyi dAdya_R 
+ 

...... ( V ) 
dr de de do 
என்றுமட்டுமே நிற்கும் . ஏனெனில் y = 31 , 

( ஏனெனில் Y = y1 , y = yz இரண்டும் 
day 

+ Qy = 0 என்ற சமன்பாட்டிற்குப் பொருந்தும் . ) எனவே 

dx 
dx2 
( U ) ஐ நாம் ஏற்றுக்கொள்வதால் 

dA dB 
ds da 
- 32 
dA dB dyi 

+ 
dz da da 


dy 


+ P 


y1 


dyz 
dr 


. 


dy1 


y1 as 


dya 
dx 


• ya da 


R ( Pds 


9-2 • 1 இல் 
[ ( S ) . இன்படி] 


எனவே 


R | Pds 


da 
dx 


= y1C ) 


e 


dic 


அவ்வாறே 


* A= E + 1 / Rg " 
B = F - 1 / Rg . 


dx 


எனவே கிடைத்த A , B இன் மதிப்புகளைக் கொண்டு 

Y = Ay2 + By , ஐப் பெறலாம் . 
[ E , F என்பவை மாறிலிகள் ) 


எடுத்துக்காட்டு : 

day dy 

dx 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

day 

dy 


(2-1 ) 1-2+ y =( 2-1) 


( -1) 2 


- 


ai + y = 0 


என்ற சமன்பாட்டிற்கு 11 = 3 , 32 = e* என்பவை இரு தீர்வுகளாகும் . 


169 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


எனவே 


e + + 


x = 0 


y = Ae " + Be 
என முழுத் தீர்வினைக் கொள்ளலாம் . மேலும் 9-2-2 . இன்படி 

dA dB 
dx da 

[ 9-2.2 . U ] 
என்ற கட்டுப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது . 
ஆகவே 
dA dB . 

= ( -1 ) (9-2-2 . V] 
da da 


அதாவது 


dB 


dA 
dx 


doc 


em da dB 

+ 
dz da 
xetet 


* 


e " ( w - 1 ) 
= e - 3 


dx 


எனவே 
dA 

dB 
= xe ; 
dx 
A = E + [ we " dm 

E - xe - º - e - 2 
B = F + / ( - 1 )ds 

= F 
.. = e^ [ E - xe -º - eº ] + ( F - ) 

= Ee " -3-1 + xF - 32 

= Ee" + TF- ( 2 + 3 + 1 ) 
என்பது முழுத் தீர்வு . 


9-3 . சாரா மாறிமுறை : ( Variation of parameters ) 

இம்முறைப்படி ஒரு சமன்பாட்டில் ஒரு உறுப்பை விட்டு விட்டு 
எஞ்சியுள்ள சமன்பாட்டிற்குத் தீர்வுகண்டு , அதைத் துணைத்தீர்வாகக் 
கொண்டு , அத்துணைத்தீர்வில் தோன்றும் மாறிலிகளை , சார்புகளாகக் 
கொண்டு , வேண்டிய ஈடுமுறைகள் செய்து முதல் கொடுத்த சமன் 
பாட்டிற்குத் தீர்வு காணலாம் . அம்முறை பின்னர் விளக்கப்பட்டிருக் 


கின்றது . 


170 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3+ ( 

da ) f ( y) + F ( y ) = 0 


..... ( A ) 


என்ற சமன்பாட்டில் , F (3)ஐ விடுத்து 

day dy 
dET 

de 
என்ற சமன்பாட்டுக்குத் தீர்வு காண்போம் . அப்போது 

day 
dx2 

dy 
dy 

da 
da 
எனக்கிட்டும் . அதாவது 


--f(9) 


( B ) 


lo 


( 43 ) -- /T(s)dy 


dy Sf ( 9 )dy 


e 
dx 


( C ) 


A ஐ இங்கு ஒரு மாறிலியாகக் கொள்ளாமல் ஒரு சார்பாகக் 
கொண்டு ஐ ஒட்டிய வகைக்கெழு கண்டால் 
day fj ( 9 )dy 

dy ) Sf (y) dy 

dA 
+ 

f 
dx2 

dx 

da 


( 82 ) . 


அல்லது 


= as 


...... 


... (D ) 


day 

Sf(y )dy dA 
dut 

f ( 3 ) 
இப்போது இதை ( A )யுடன் ஒப்பிட்டுப்பார்த்தால் 

ff (9 ) dy dA 
-F ( y ) e 


da 


என்ற தொடர்பு பெறப்படும் . 
ஃ ( C ) ஐயும் ( E ) ஐயும் ஒப்பிட்டுப்பார்த்தால் 
dA 

2ff ( y )dy dy 
A F (y ) e 
ds 

da 
என்று கிட்டும் . எனவே தொகை காணின் 
A2 = E - 2 / 

F ( g ) e - 77(9)d9dy 
என்று கிடைக்கும் . 
எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் முதல் தொகை [ ( C )இலிருந்து ) 
dy fl ( y) dy 

1 
dc = { E - 2 / F (y )e2f1yesay} 


e 


171 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


என்றடைவோம் . இதற்கு மறுபடியும் தொகை கண்டால் 3 என்ற 
தீர்வு கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு : மேற்கூறிய முறைப்படி 
day - 1 

dy 1 
dx2 | 

+ 

y da 9 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

1 
முதலில் கடைசி உறுப்பு -ஐ விடுத்து 

y 
day 

1 / dy 
+ 
da2 

do 
என்ற சமன்பாட்டின் தீர்வினைக் காண்போம் . 


2 


day 


dx2 


1 dy 
y da 


dy 


dac 


என இருக்கும் . இரு புறமும் தொகை காணின் 

dy C 

da y 
எனக்கிட்டும் . 


அதாவது 


dy 


yaa 


ஈண்டு C ஐ ஒரு சார்பாகக் கொண்டு ஐ ஒட்டிய வகைக்கெழு காணின் 
d2y 

dc 
y dx2 

dc 


dy 


( 


) 


dx 


அதாவது 

day 1 ( dy ) 

dy 2 1 dc 
+ 

da2 da = y de 
எனவரும் . 
இதைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் 

1 1 dC 
y y da 
dC 
dx 


= -1 


172 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எனவே 

C = A - 3 

ஃ 3 = A - 3 
அதாவது y = - ( - A )? + B2 . 

y? + ( - A ) 2 = B2 
என்ற அமைப்பில் முழுத்தீர்வினைப் பெறலாம் . 


அல்லது 


dy 


++ ds 


எடுத்துக்காட்டு 2 : 

day 
( 2-1 ) 
dx² 

+ aay = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
கடைசியுறுப்பை நீக்க 
day dy 
+ 

= 0 
dx ? -1 da 


எனக் கிட்டும் . ப 


di = P எனக் கொண்டால் 


dp 

+ 
dam 32-1 


p = 0 


அதாவது 

p VT - 1 = B 
என்று கிட்டும் . இங்கு B ஐ ஒரு சார்பாகக் கொண்டால் 


dy 


Vx - 1 = B ( x ) 

da 
இரு பக்கங்களுக்கும் ஐ ஒட்டிய வகைக்கெழு காணின் 

dy 

dB 
VT - 1 + 
dx2 dx VT ? -1 

dx 


d y 


- 


எனவே 
dry dy 

dB 
( 2-1 ) 

x = VT - 1 
de da 

do 
இச்சமன்பாட்டை முதல் சமன்பாட்டோடு ஒப்பிட்டுப் பார்த்தால் 

dB 
a2y = - VT ? = 1 

da 
எனக் கிட்டும் . இதோடு 

dy 
B ( x ) = VT -1 

da 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


173 


ஏற்ற சமன்பாட்டை இணைத்து , ஒன்றை ஒன்றால் வகுத்துச் சரிவர 
எழுதினால் 

dB 
+ ( 
da 

dx 
எனக்கிட்டும் . இதன் தொகை காணும்பொழுது 

aay ? + [ B (m) ] ? 
என்றாகும் . அதாவது 

B ( x ) = VK- - ay. 
dy 

Va2-1 = VK2 - ay 


= K2 


dx 


떎 


இதன் தொகை காணின் 


1 


sin - 1 


( I ) 


அதாவது 


log (w+ Ve -1) = c + ( ஈ ) 

sin - ( * ) 
+ - -in- (* ) 


a . 


+ Vx2-1 = Ae 


மேலும் 


T - Vx2-1 = 


+ 


( 1 ay 

ay 
k 1 

k 
1/2 A 

A 
என்ற முழுத்தீர்வு கிட்டும் . ( இதில் A , K என்பவை ஏதாமொரு 
மாறிலிகள் ) . 


குறிப்பு : 

( I )இலிருந்து 


sin - 1 


( * ) 


ay 
k 


= [ log C + log ( e + VT - 1 ) ] . 


என்பது கிடைக்கும் . அதாவது 

* = sin ( a log ( C w + C V = -1)] 

k 
Y 

sin [ a log ( C x + C vel - 1 ) ] 
என்றும் தீர்வை எழுதலாம் . 


a 


174 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 3 : 


* + 42 1 ( s ) + ( Ex )"se)= 0 


என்பதைச் சாராமாறி ( Variation of parameters ) முறையில் 
தீர்க்க . 

dy \ 2 
முதலில் 


( 2 ) =) 


ds ) ( 3 ) 


என்பதை விடுத்து 
day 

dy 
+ 

dda² 
என்ற சமன்பாட்டின் தீர்வினைக் காண்போம் . 


ds f ( x ) = 0 


ds + / f (x)dw = A 
dy /da 


அதாவது 


A- F(F ) 


dy 
de 


{ F ( x ) = / f( x)da } 


= B.F (5) 


+ Be 


e 


+ Be / f ( )ds 


என்று கிடைக்கும் . B ஐ ஒரு சார்பாகக் கொண்டு இருபுறமும் ஒட்டிய 
வகைக்கெழு காண 
day dB -F ( r ) -F (F ) 

d 
da² 

-F ( s ) 

da 
dx 
dB -ff ( T )ds 

[ -f ( x ) ] 
dx 
அதாவது 
day 

dB 

erif (x ) = 0 
d 

+ f ( x ) Be- / f (x ) d = 
dx2 

doc 
dy 
மேலும் = Be - ff (x) என்பதால் 

dx 
day dy dB 
+ f ( x ) 

e - ff (x ) = 0 
dx2 

doc de 
( 1 ) , (2 ) இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் 

dB 
da 

e - ff ( x )ds 
( m) = 

da 


என்று கிட்டும் . 


dy 

= Be - ff(x) ஆனதால் . 
de 


175 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


dB 
( c ) B2e - 2 / f(x)d = e - if ( x ) d = 

da 

dB 
. B ? e - 2ff( x ) d " ¢ ( x ) + 

e - ff( x )dz = 0 
dz 
dB 

If ( x )de 
ஃ B20 ( w ) + 

da 
( 3 ) dB 

0 
B 


dx + 


If (s)ds 


= Be If ( x )de 


1 
அதாவது , + = / ¢ ( 3 )61 

-if ( x ) da 

dr + C 
B 
எனவே B இன் மதிப்பறிந்து 

dy 

dx 
என்ற சமன்பாட்டில் ஈடு செய்து பார்க்கும் பொழுது 

/ dy = / Y ( x ) ds + E 
என்றாகும் . எனவே 

y = V ( c ) + E 
என்ற தீர்வு கிடைக்கும் . Y ( ஐ ) இல் 

மாறிலி 
பெற்றிருக்கும் . 
குறிப்பு : இச்சமன்பாட்டை முன்பு 8-5-6 . இல் கண்ட 

dy day 


C என்ற 


இடம் . 


f ( w , as dx2 


என்ற அமைப்பில் கொண்டும் தீர்வு காணலாம் . 

dy dry_dp 
dx 


= P ; ax2 ds 


என்று கொண்டு 


F ( 2 *2 = ) = 


என்ற அமைப்பில் மாற்றியமைத்தால் 

dp 

+ pf (x ) + pg( x ) = 0 

da 
என்று கிட்டும் . இதிலிருந்து 

p = A ( W ) 
எனப்பெற்று y ஐக் காணலாம் . A ( T ) இல் ஒரு மாறிலி கிடைக்கும் . 
அடுத்த தொகை கண்டு y இன் மதிப்பைக் காண இயலும் . 


176 


- 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சி ( i ) 
day 

dy 
dx2 dz 

dx 
என்ற சமன்பாட்டில் சார்பில் மாறியையும் , சார்புடைய மாறியையும் 
ஒன்றையொன்று மாற்றி சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
பயிற்சி (ii ) 
day dy 

dy 
+ f (w) 
dx2 

+ 
என்ற சமன்பாட்டிற்குப் பின்வரும் முறைகளில் தீர்வு காண்க . 

1. கடைசியுறுப்பை விலக்கித் தீர்வு கண்டு , பின்னர் மாறிலியைச் 
சார்பெனக் கொண்டு தீர்வு காண்க . 

2. நடு உறுப்பை விலக்கி அதேமுறையில் தீர்வு காண்க . 


3. ஒவ்வோர் உறுப்பையும் , 12 ஆல் வகுத்து உறுப்பு உறுப்பாகத் 


தொகை கண்டு தீர்வு காண்க . 
இங்கு கூறியபடி 

day 
dx2 
dy 

de 
-என்று கிட்டும் . இதன் தொகை 


+ f (x ) + Fes= 0 


dc 


dy 


+ P . 


( 


+ 

y 
dac 
- என வரும் . எனவே மேற்கூறப்பட்ட பயிற்சிகளின்படி , 

day dy 

+ 

dx2 dx da 
-என்ற சமன்பாட்டமைப்பில் 

( i ) P , Q இரண்டும் இன் சார்பாக 
( ii ) P , Q இரண்டும் இன் சார்பாக 

( iii ) P- ஐஇன் சார்பாகவும் , Q - y இன் சார்பாகவும் இருப்பின் 
அச்சமன்பாட்டின் தீர்வு காணலாம் . 

9-3 . செயலிக் காரணிகள் ( factorising the operator ) கண்டு 
தீர்வு காணல் 

day 
+ P , + Pay = X 

da 
என்ற சமன்பாட்டை 


dy 


Podcz 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


177 


f ( D ) y = X 
என வைப்போம் . 

f ( D ) என்ற கோவையை Fi ( D ) . F2 ( D ) என்ற இரண்டு காரணி 
களாகப் பிரித்து , முதலில் F , D ) ஐச் செயல்படுத்திப் பின்னர் Fi( D ) ஐச் 
செயல்படுத்துவோமானால் f( D) ஐச் செயல்படுத்துவதற்குச் சமம் . 
எனவே f ( D ) y = FI ( D ) [ F ( D ) y ] என நாம் ஏற்கலாம் . ( இங்கு செயல் 
படும் வரிசை மாறக் கூடாது . ) 
இங்கு f ( D ) y = ( P.D + P.D + P2) y 

[ (qD + r ) ( 8D + t ) ] y 
என்று எழுதலாம் எனக் கொள்க . அப்போது 

( sD + t ) y = z 
எனக் கொண்டால் கொடுக்கப்பட்ட சமன்பாடு 

( qD + r ) z = X - 
என்றாகும் . இதன் தீர்வு 

z = ( w ) 
எனப் பெறப்படலாம் . அப்போது 

(( 8D + t ] y = 9 ( x ) 
என்ற சமன்பாடு பெறப்படும் . அதாவது 

dy 

= 

dx 
இச்சமன்பாட்டைத் தீர்வு காணக்கூடிய வகையில் மாற்றியமைத்து 

y = F( c) 
என்ற வகையில் தொகை காண இயலுமானால் முதற் கூறிய சமன் 
பாட்டின் தீர்வு பெறப்பட்டதென ஏற்கலாம் . 


S 


குறிப்பு 1 : மேற்கூறிய தெரிப்பில் Fi( D ) .F2 ( D ) என்பது 
F ( D ) . F ( D ) க்கு சமம் அல்ல என்பதைப் பின்வரும் எடுத்துக்காட்டு 
மூலம் எடுத்துக் கூறலாம் . 

( D - 1 ) ( D + 3 ) y = ( D + 3 ) ( D - 1 ) y 

dy 

y 

de 
day , dy dy 
= * si + ds 

dx 
day 

dat 


+ 3= 


dy 
dm 


-39 


dy - 3y 


da2 + 3 


1581-12 


178 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இடப் புறம் = ( D - 1 ) { 3 +39 } 


day 


dy dy 
+33 
da2 

da da 


-3y 


P. 


+ Pi de 


குறிப்பு 2 : இந்த மாற்றத்திற்குக் காரணம் செயலியுடன் மாறு 
ராசிகளும் சேர்ந்து வருவதுதான் என்பதை அறிவது நலம் . 
குறிப்பு 3 : இம் முறையைப் பயன்படுத்த கொடுக்கப்பட்ட 

day dy 

+ Py 
da2 

dx 
என்ற கோவை ( qD + r ) ( 8D + t ) என எப்பொழுதும் பிரித்தல் 
இயலுமா என்ற கேள்விக்கு ஈண்டு விடை காண்போம் . 

dy 
P 

+ } 

dx 
day 

ds dy 
dx² 

dt 


dy + d 
++ at da 


dy 
+ rs + rty 

de 
என்பது பொருந்த வேண்டும் . அதாவது 
1 . P. 

ds 
2 . r8 + q 

= P , 
dx 


98 = 


dt 


3. rt + q ; 

= P2 


என்ற மூன்று சமன்பாடுகளிலிருந்து , r , s , t என்ற நான்கு தேராக் 
கணியங்கள் காணப்படவேண்டும் . ஆனால் P. ஐக் காரணிகளாக்கித் 
தகுந்த முறையில் முன்னுக்குப்பின் முரணின்றி q , s என்பவற்றைக் 
கண்ட பின்பு r , t ஐக் காணலாம் . 

ஆனால் இம்முறை எங்கும் பயன்படும் என்று கூறுதற்கில்லை . 
பின்வரும் எடுத்துக்காட்டினால் இம்முறை மேலும் விளக்கமுறும் . 


எடுத்துக்காட்டு : 
day 

dy 
am d - 
என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ... சில சிறப்பு முறைகள் 


179 


[ aaD2 + ( 3a + bc ) D + 36] y 

= ( D + 3 ) (aD + b ) y 
என்பது பொருந்துவது காணலாம் . 

[மேலும் (aD + b ) ( xD + 3 ] y = [ axD2 + ( 4a + bx ) D + 3b ] y ...... ( 2 ) 
என்பதால் ( 1 ) மட்டுந்தான் பொருத்தமான அமைப்பு ) 
முதலில் 

( aD + b ) y = z 
எனக் கொள்வோம் . அப்போது 

( D + 3 ] z = 0 
என்றாகும் . அதாவது 

dz 

+ 37 = 0 
da 


எனவே 


A 
3 = 

3 


A 
( aD + b ) y = 

* 


அதாவது 


A 


4 +by = 


எனவே தீர்வு 


b 


ye 


A 

ds + B எனப் பெறப்படும் . 


- 


as 


பயிற்சி 9.3 
காரணிகள் பிரித்துப் பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 
1 . ( @ D - 3 ) [(25 +3) D + 4 ] y = 0 

day 

dy 
2 . 

= 
dx2 

da 
day dy 
3 . + 

dy 
4 . 


-y = e* 


180 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


. 


விடைகள் 
பயிற்சி 9.3 
235 
+ 

+ B 
5 


1. 3 (23 + 3) 2 = A 


( 


2. } = A +(2-1) 1 


) + 
+ B + log ( s =2 )] 

( 5 = 2 ) ] - 3 log (க -2) 
4 
/ 


3. y = Ae" + Be 


de + e logm 


2 


2 2 

30 
4. y = Ae3 # + Be3 


2 
3 * 

dr .. 


2 


9-4 . சார்புடை மாறியை மாற்றி , புதியதொரு சமன்பாடு 
கண்டு தீர்வு காணல் . 

சில சமன்பாடுகளில் , சார்புடை மாறியை வசதிக்குத் தேவையான 
படி மாற்றிப் பின்னர் அந்த மாறுதல் காரணமாகப் பெறப்படும் 
சமன்பாடு , தீர்வு காண முடியுமாயிருக்கலாம் . இந்த முறையைப் 
பார்ப்போம் . 


+ P 


dy _ dtv + 91 da 


d241 


+91 am 


முறை : 
day 

dy 
dx2 

Qy 

am 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . 

y = 31" 
என ஈடு செய்தால் 

dv 
da dx 
day 

dy , du 

das 
+2 

dx² da2 de da 
எனக் கிடைக்கும் . 
இதைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஈடு செய்ய 
day 2 dy , do 

1 [ dy 
+ P + 

+ 
dan 

dx 

da 
எனக் கிடைக்கும் . இங்கு 1 சார்புடை மாறியாகும் . இதை 
day ds f ( x ) 

+ Qv = 
da2 da 

Y1 
என்று எழுதினால் 


+ P , 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


181 


2 duz 


P = P + 


31 de 


1 dayi 

+ P + Qy1 
91 

dx2 dx 
என்று கொள்ளவேண்டும் . 3.ஐத் தகுந்தபடி நாம் எடுப்போமெனில் 
1 , P. இரண்டையும் தேர்ந்தெடுக்கலாம் . இப்போது நாம் 
d2y1 dy , 

Qy 
dah 

dx 
என்று ஏற்போமானால் 1ெ பூச்சியமாகும் . 
இது நாம் 9.2.இல் பயன்படுத்திய 

முறையாகும் 

என்பது 
காணலாம் . அல்லாது P. ஐ நாம் ஏதாமொரு மதிப்புடன் எடுத்துக் 
கொள்வோமானால் 

2 dur = PA - P 

P 
y1 e 
எனப் பெறலாம் . குறிப்பாக P. பூச்சியத்திற்குச் சமம் என ஏற்றபின் 

- } / Pde 
என்றாகும் . 
இப்படிப் பெறப்படும் து , இன் மதிப்பை 
1 [ day1 

+ P + Qy1 இல் 
311/ dx2 

da 
ஈடு செய்ய 
Pdx 

dP 

P2 


Yi da 


91 = e 


/ P &={ .- 3f Pea / 


என்று கிட்டும் . அதாவது 


( ? - * - ) 


எனக்கிட்டும் . எனவே P.ஐப் பூச்சியமாகக் கொண்டால் கொடுக்கப் 
பட்ட சமன்பாடு 
d2s dP 

f(x) 
dx² da 

* S Pds 
என்ற அமைப்பில் கிடைக்கும் . அதாவது 

day 
+ 4 

...... ( A ) 


ax2 + Qv = x , 


182 ) 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இங்கு 


-4P2 
Zz = f ( x ) 3 / Pds 


என்ற மாற்றங்களிருக்கும் . ( A ) என்ற சமன்பாடு தீர்வு காணக் 
கூடியதாய் அமையலாம் . எனவே ( A ) என்ற சமன்பாட்டின் தீர்வு 
கண்டு 

3 = ve 

ve - 3 / Pde 
என முதலில் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வைக் காணலாம் . 

day 

dy 
குறிப்பு 1 : இம்முறையில் நாம் 

அடுத்துள்ள 

dx 
தோன்றும் உறுப்பினை நீக்கி 

day 


dz2 + Qv = X , 


P1 


என்ற அமைப்பிற்குக் கொண்டுவந்தோம் . இம்முறை ஒரு 1 வரிசைச் 
சமன்பாட்டுக்கும் பொருந்தும் . அதாவது 
d " y d " -14 

+ ..... + P.y = X 
da " 

der 
என்ற சமன்பாட்டின் இரண்டாம் உறுப்பான Piar - 1 
நீக்கவும் y = yiv என்று ஈடு செய்யும் முறை பயன்படும் . இங்கு 

1 
TPids 


d - 11 என்பதை 


31 = e 


* 


என ஈடுசெய்ய வேண்டிவரும் . இம்முடிவை ஈடுசெய்து காணலாம் . 


குறிப்பு 2 : இரண்டாம் வரிசைச் சமன்பாட்டைப் பொருத்த 
மட்டில் முதல் வகைக்கெழு தோன்றும் உறுப்பை நீக்கிய பின்பு 
பெறப்படும் சமன்பாடு 
day 

dP 
d . 
என்ற மாற்றமைப்பில் வருகிறதென்பதை நாம் மனப்பாடம் செய்து 
கொள்வது நலம் . 


5 ( 2-12-1P ) = 1 )JPas 


எடுத்துக்காட்டு : 

day 

-2 tan x 

dah 
என்ற சமன்பாட்டை இரண்டாவது உறுப்பை நீக்கும் வகையில் மாற்றி 
யமைத்து அதன் தீர்வு காண்க . 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ... சில சிறப்பு முறைகள் 


183 


P = 


எனவே 


இங்கு 

-2 tan m 
e - 2 / Pdx = eſtan xdx 

log sec x 


= sec 3 . 


எனவே 


y = v sec x 
எனக்கொண்டு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை மாற்றி எழுதினால் 
day 

dP 
+ Q - 3 P2 

da 
அதாவது 

d2s 
d + v(5 + secs - tanx) = 0 


அதாவது 

day 


aga + 65 = 0 


எனவே 

v = ( A cos V7x + B sin vāx ) 
எனவே 

y = ( A cos Vãx + B sin Vãx ) sec x 
என்பது தீர்வாகும் . 

பயிற்சி 9.4 
பின்வரும் வகைக்கெழுச் சமன்பாடுகளின் தீர்வு காண்க : 
dly 2 dy 32 +2 

+ 
da² 

* da 

day dy 
2. 432 

( 64+ 
dat da 

day 
3. 22 
da² 

n + + 
day dy 
4. 22 

+ 3y = 2 ( 2 » -1 ) 
dx2 

ds 


1. 


- 


y = me * 


-3w 


விடைகள் 

பயிற்சி 9.4 
1. y = A cos + Bm sins + me " 


8 


2. y = AB 


Vs sin ( 


( log a + B 


184 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3. y = ( A33 + Bre" 
4. y = As + Bx3 + 23 logx + x 


+ P 


dy 
da 


x 


9-5 . முன்னர் 9-4.இல் சார்புடை மாறியை மாற்றி , ஒரு வகைக் 
கெழுச்சமன்பாட்டின் தீர்வு காணும் முறை கண்டோம் . அதற்குப் 
பதிலாக சார்பில் மாறியை மாற்றி அதன்படி கொடுக்கப்பட்ட சமன் 
பாட்டை மாற்றியமைத்தும் சில சமயங்களில் ஒரு சமன்பாட்டின் தீர்வு 
காணமுடியும் . 
day 

+ Qy = f ( c ) 
da² 
என்ற சமன்பாட்டில் z = F (r ) என ஈடுசெய்வோம் . அப்போது 

dy 

dy dz 
dar dz da 
dry [ dz 

dy d2z 
da2 dz2 ( de dz dm2 
எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 
day / dz \2 

dz 
+ 

+ Qy = f ( w ) 
dz2 ( da dzdx² da 


daz 


( 


+ P 


கே ) 


என மாறும் . அதாவது 

dły 

dy 

+ 
dz² 


எனக் கிட்டும் . ஈண்டு 

d2z 
da 


+ P 


dz 
da 


Pl 


dz 2 


த ) 


dx 


1 


Q 
dz 


dx 


X = 


( 5 ) 


f ( x ) 
-dzdz 
dx 


P ,, Q , X , என்பவை இன் சார்புகளாயிருக்கும் . ஆனால் z = F ( x ) 
என்ற காரணத்தினால் இவற்றினை z இன் சார்புகளாக மாற்றிக் கொள்ள 


185 . 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


+ P 


= 


= e- / Paa 


22 


லாம் . இங்கு P = பூச்சியம் என்ற வகையில் நாம் z = F ( m ) என்ற 
சார்பைப் பெறமுடியும் . அதாவது 
d2z dz 

0 
del da 
எனக் கொள்வோமானால் 

dz 

dar 
எனவும் 

Se- SPdpdx 
எனவும் பெறலாம் . மேலும் 

வ 
day2 = a ? ( ஒரு மாறிலி ) 

dx 
என எடுத்துக்கொண்டால் 

JvQdw 
எனப் பெறலாம் . ஆகவே 
1 . fe 

* "aw என ஈடு செய்து கொடுக்கப்பட்ட சமன் 
பாட்டை 

* + 243 = x , 
என்ற அமைப்பில் பெற்று , y ஐ முதலில் உன் சார்பாகவும் 

- Pde 

doc 
என்பதைப் பயன்படுத்தி பூஐ இன் சார்பாகப் பெற்றும் தீர்வு 
காணலாம் . 

அல்லது 
2 . 
dz 12 

= 1 என்பதை a2 என்ற மாறிலியாக ஏற்று , கொடுக் 
da 


az = 


2 = 


++ Pidz 


கப்பட்ட சமன்பாட்டை 

day 

dy 

+ aay = x 
dz2 
என்ற அமைப்பில் பெற்றுப் பின்னர் தீர்வுகாண முடியலாம் . 
எடுத்துக்காட்டு 1 : 

day dy 

+ cot x 
dx2 

da 
என்ற 

சமன்பாட்டைத் தீர்க்கவும் . 


186 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


da 


* 


-fPas 

Se 
என ஈடு செய்தால் 

z = / cosec eda 
= log tan 

2 
எனவே 

day 4cosecam 

dz² 
என்றாகும் . அதாவது 
day 

0 


cosecamy = 0 


dza + 4y = 0 


ஃ y = 

= A cos 2z + B sin 2z 


= A cos { 2 log tan } } + Bsin { 2 log tan ;} 


என்ற தீர்வு கிட்டும் . 


இரண்டாம் முறை : 

4 cosec23 


dz12 


aa ) 


என்று ஏற்றால் 


dz 
doc 


= 2 cosec x 


de 


என்று கிட்டும் . 

az = 2 log tan , 
இத்தொடர்பினைச் சமன்பாட்டில் ஈடுசெய்ய 

d2z 

dz 
+ cot 3 

0 
( 4 ) 
az = 2 log tan ; ஆதலால் 
dz 
-- = 2 cosec » 

da 
d ? z 

= -2 cosec * cots 


day , dT ? 
dz2 

+ 


d32 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ... சில சிறப்பு முறைகள் 


187 


எனவே சமன்பாடு 


( -2 


2 

2 
cosec x cot w + cot 3 cosec a 

a 


d2y 


dz2 


4 

cosec2 » 


+ aay = 0 
என்ற அமைப்பில் வரும் . அதாவது 

day 


dz + ay = 0 


என்றாகும் . இதன் தீர்வு 

y = A cos az + Bsin az 


= A cos ( 2 log tan 


( 2 


3 ) 


+ Bsin ( 2 log tan 


3 ) 


என்பதாகும் . 


பயிற்சி 9.5 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

day 
1 . + tan x 


dy 


dx2 


ds + y cos ? 2 = 0 


dy + xy = 0 


2 . 


+223 


dac 


3 . 


( 


day 
daca 

= 

2 ( x + e " ) 
day 

dy 
( 4e " +1 ) + 3e2= 
dm2 

da 

3 = e 
day 

y 

232 + 1 

+ 
dx2 
day 

dy 
43 . 

+ 4x2y = 3xe 
da² 

da 


2 dy 


4 . 


+ 


- 


* do 


5 . 


விடைகள் 

பயிற்சி 9-5 
1. y = A cos ( sin x ) + B sin ( sin x ) 
2. 1 = A cos " + Bain 
3. y = Ae " + Be 

2e " 


7 


C 


- 


188 


22 


5. y = A8 -32 


dm" -1dx" -1 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் 

1 
4. y = A cos + Bsin + 

ஐ 2 
- 2 

- 2 
+ Bx2e 

+ xe) 
9-6 . இதுவரை நாம் இரண்டாவது வரிசைச் சமன்பாடுகளைத் 
தீர்க்கும் பலமுறைகளைக் கண்டோம் . அவற்றில் சில , பொதுவாக 
n வரிசைச் சமன்பாடுகளுக்கும் பொருந்துமெனவும் ஆங்காங்கே குறிப் 
பிட்டோம் . 
அம்முறைகளை யெல்லாம் ஒருவாறு தொகுத்துக் கூறுவோம் . 

d " y d " -19 ) 
P1 , P2 , P . ,...., P. மாறிலிகள் . 

தீர்வுகாண் முறை : IV பகுதி ; VI பகுதி 
d " y 

dr - 1y 
2 . * 

18-1 + ... + P »y = f ( x ) 
இது சமபடித்தான சமன்பாடெனப்படும் . P., P . , ... , Pn மாறி 
லிகள் . 


der - 1 + 3 " -1P, 


தீர்வுகாண் முறை : VII பகுதி 
3. அமைப்பு ( A ) ; பொருத்தமான சமன்பாடுகள் ; P1 , P . , ... , Pn 
சார்புகளாகவும் இருக்கலாம் . 


ஐ 


.... 


தீர்வுகாண் முறை : VIII பகுதி 
4. அமைப்பு : f 

d " y d " -1y dy 
den der - 17 " 

dm 
9 நேரடியாகச் சமன்பாட்டில் தோன்றுவதில்லை . 

தீர்வுகாண் முறை : 8-5.3 
5. அமைப்பு : 

d " y d ^ -1y dy 

dan dar - 1 • dx 
* நேரடியாகத் தோன்றுவதில்லை . 

தீர்வுகாண் முறை : 8-5.4 . 
6. அமைப்பு : 42 =f(3) 

தீர்வுகாண் முறை : 8-5-2 . 
7. அமைப்பு ( A ) : P. , P2 , ... , Pa , ( 3 , 3 ) இன் சார்புகளாகவும் 
இருக்கலாம் . 


189 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


dma + P (c , y ) 


21 . 


அமைப்பு ( A ) இல் , வலக் கைப்புறம் பூச்சியமாயின் y = y 1 என்ற 
ஒரு துணைத்தீர்வு தெரியுமானால் , y = yr v { x ) எனக் கொண்டு , சமன் 
பாட்டு வரிசையை ஒன்று 

குறைத்து மேலே தீர்வு காண இயலலாம் . 
தீர்வுகாண் முறை : 9-2 . 
8. அமைப்பு : இரண்டாம் வரிசைச் சமன்பாடு , 
d2y 

dy 
dx 

+ Q (w , y) y = f ( c ) 
d2 ) 
dma ( 

Q w ) y 0 
என்ற சமன்பாட்டிற்கு 11 , 12 என இரு துணைத் தீர்வுகள் காண 
முடியுமானால் , 

y = By1 + Ayz என்ற முழுத் தீர்வு காண முடியலாம் ; இங்கு A , B 
மாறிலிகள் அல்ல , சார்புகளென்று கொள்ளப்படும் . A , B என்ற 

dB DA 
இரண்டு சார்புகளும் 31as + 92 ds 

= 0 என்ற தொடர்பால் இணைக்கப் 
பட்டிருக்கும் . 

தீர்வுகாண் முறை : 9-2 • 1 ; 9-2 • 2 . 
9. அமைப்பு ( A ) ; P1 , P2 , P. என்பவை சில அல்லது எல்லாம் 
-சார்புகள் . x , y , செயலி D என்ற மூன்றும் , அல்லது ஈ , D இரண்டும் 
அல்லது y , D இரண்டும் தோன்றும் காரணிகளாய்ப் பிரிக்கமுடியுமானால் , 
தீர்வுகாண் முறை : 9.3 . 

dy 
10. அமைப்பு : + P( w, 3 ) 

S 23 + ( w , y ) y = f ( x ) 
சார்புடை மாறி y ஐ மாற்றி , முதல் வரிசை வகைக்கெழு பூச்சிய 
மாகவோ , அல்லது முதல் வரிசைக்கெழுவைப் பெருக்கும் உறுப்பு ஒரு 
வசதியான சார்பாகவோ எடுத்துப் பின்னர் தீர்வு காணலாம் . 
day 

F ( x ) என்று மாற்றுவது இங்கு குறிப்பிடப்பட்டிருக் 

day dv 
கிறது ; அல்லது 

+ P , 

+ Iv = F ( m ) என்ற மாற்றம் 
dr2 

da 
தீர்வுகாண் முறை : 9-4 . 
11. மேற்கூறிய ( 10 ) என்ற அமைப்பே : சார்பில் மாறி ( 3 ) ஐ 
மாற்றியமைத்து , 
( a) முதல் வரிசை வகைக்கெழு 

வகைக்கெழு பூச்சியமாகவோ அல்லது 
அதைப் பெருக்கும் உறுப்பு ஒரு குறிப்பிட்ட மதிப்புப் பெறும்படியோ 
எடுத்து , பின்னர் தீர்வு காணலாம் 

அல்லது 


( 


dx2 +2 


F ) 


. 


190 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
(b) y இன் கெழுவான , ஒரு குறிப்பிட்ட மதிப்புப் பெறும்படியோ 
அல்லது சிறப்பாக ஒரு மாறிலி மதிப்புப் பெறும்படியோ மாற்றி 
யமைத்து , பின்னர் தீர்வு காணலாம் . 

தீர்வுகாண் முறை : 9.5 . 


பயிற்சி 9-6 
பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . ( கடைசியாகக் குறிப் 
பிட்ட பாகுபாட்டின்படி , அமைப்பு முறை எண் அடைப்புகளுக்குள் 
கொடுக்கப்பட்டிருப்பதைப் பயன்படுத்தலாம் .) 
day 

dy 
( 

( ) 
dx² 

doc 
day 
2 . 

x e 
- ( 
dx² 

da 
3. ( D4-4D3 + 3) y = cos 2+ sin 3w 
4. ( 4D4 + 6WD3 + 9 * 2D2 + 3 + D + 1 )y = ( 1 + logs) ? ( 2 ) 
day 

log v . sin ( log c ) +1 
5. 3 -33 + y = 

( 2 ) 
dx2 


dy 
da 


- 


day 


-4( x + 2 ) 2 + 6y == ; 


( 2 ) 


( 3 ) 


+ 383dy 


6. ( x + 2) 2 
dxz 

da 
( +2) = 2 எனக்கொள்க . 

day 
7. ஜூ 

dx2 da 
day 

day 
das da2 
dy day 
9 . 

= 1 
dat da3 

dy 
10 . y 

-2 
dra da 

da 


a + ( 3-6x ) ay = x + 33 + 4 
8. (1 + 2= ) * +4 = "* - ( 1-24 ) *3 = 


-- 


day 


+2 


( 5 ) 


day 


11. 9 


dy 

= y logy 
dx 

dy 

- ( + 2 ) y = 4023-425 ( 3 ) 
+ (23 - ஐ ) 
dx2 

d . 


12 . 


3 
day 
dx² 


. 


13 . 


( 6) 


இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் ...சில சிறப்பு முறைகள் 


191 


20 


14. [ ( 3 + 3 ) D2 = ( 2x + 7 ) D + 2] y = ( + 3) e 
15. (8D - 3 ) ( @ D - 1 ] y = 233-22 


( 9 ) 
( 9) 


? 


16 . 


- 4 


( 10 ) 


day dy 

- 43 
dm2 

+ 42 &v = ce 

da 
d2y 

dy 
-cot » 

- 
dx2 da 


17 . 


(11 ) 


dy 
18 . 
da 

+ yP + y ? Q = f ( m ) ; P, Q என்பவை இன் சார்புகள் ; 
1 du 

dau 

1dQ du 
என ஈடுசெய்து இச் சமன்பாட்டை , + P. 
Qudx 

dea 

Qdo do 
-Qu f ( x ) = 0 என அமைப்பிலிடுக . 


- 


( 


அம்முறைப்படி , 
dy . 2 

1 
+3+ y = 20 

என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க 
dx 


3 


( 11 ) 


dy 


19. சென்ற ( 18 ) கணக்கு முறைப்படி , . ( tan x + 3 cosm) y + 
y cos x = -2 என்ற சமன்பாட்டின் தீர்வு 

( 

+2 Ke 
9 = secs 

என நிறுவுக . 
sina 

2 sin a 


sin a 


2sin x 


e 


+ Ke 


A 
இங்கும் K = 

B 


20. [ ( +1 ) D? - ( 30 + 4 ) D + 3 ] y = ( 32 + 2 ) 8** 


விடைகள் 

பயிற்சி 9-6 
1. y = Ae" + Be3 " ( 433 - 4232 +150 - 183 ) 
2. y = e " ( A + Blogs ) 

sin 3 ஜ 
3. 3 = Ae" + Bs- + CeV3w + Ee -VIE - cos 20 

35 

120 
4. y = ( A + Blog x ) sin ( log c ) + ( C + Elog r ) cos ( log ) 3 

+ ( logs) +2 log - 3 


613 


( log =)] + 3721 - 


3 


* 


+3 


17. y = Aecos " , 
192 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
1 

+ log [ 5 sin (loga) +6 cos 

) + 
5. y = 22 ( A + Bm 

6 
2 [ 27 sin ( log m ) +191 cos (logs ) ] 

33 + 4 
6. y = A ( +2) 2+ B ( w + 2) + 

6 
1 

3 
33e1 
12 

4 b 
log - 

dx 

37 
( a , 6 இரு மாறிலிகள் ) 
8. 9 = Ae " * + B ( # 3ce * ++ ce " * + C 
9. y = rss [ Ax2 + Ba + C + (23 + E }z ] 

1 
10. y = a tan ( As + B ) 
11. log y = Ae" + Be + 

1 

Ac B6 ) 
13. Ay = a + ( Am + B ) 2 
14. y = A (2v + 7) + Be2 - " ( x + 4) 
15. y = A33 + B » + 3 ( 1 + v logs) 
16. y = e"" ( A cos V2x + Bsin V2x + } xema 


" 
+ Be - cos " 


-COSC 


( 


32 
4 


22 
4 


1 


Ke 


e 


18. Y = 2 


32 


- 


4 + K 


4 


இங்கு K = 

A ; A , B இரண்டும் மாறிலிகள் .. 
20. 9 = 4 ( 3x + 4) + Be3º + ces . 


10 ( A ) . வடிவ கணிதப் பயன்பாடுகள் 

( Geometrical Applications ) 


10-1 . முதல் பகுதியில் 

F( w, y , a ) = 0 
என்ற வளைவரைக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு 


( 
1 
) 


x , y , 

(2 ) 
da 
என்ற அமைப்பில் காணும் முறையை விளக்கினோம் . இவ்வகைக்கெழுச் 
சமன்பாடானது , அக்குடும்பத்தில் காணப்படும் ஒரு பண்பினை , நுண் 
கணித முறையில் சுட்டிக்காட்டி நிற்கிறது . 

மறுதலையாக , நுண்கணித முறையில் ஒரு பண்பினைச் சுட்டிக் 
காட்டும் ஒருவகைக் கெழுச் சமன்பாடு கொடுக்கப்படுமானால் , அச்சமன் 
பாட்டினைத் தீர்க்கும் வகையில் அப்பண்பினைப் பெற்ற ஒரு வளைவரைக் 
குடும்பத்தை நாம் பெறுவோம் ; இச்சமன்பாட்டில் ஏதாமொரு மாறிலி 
( an arbitrary constant ) இடம் பெறும் . இக்குடும்பத்தில் இடம் 
பெறும் ஒவ்வொரு வளைவரையும் ( 2 ) என்ற சமன்பாட்டின் ஒரு தீர்வு 
அல்லது ஒரு தொகை ( integral ) எனப் பெயர் பெறும் . அவ்வளை 
வரைக்கு மற்றுமேதாமொரு குறிப்புக் கொடுக்கப்படுமானால் , குறிப் 
பான ஒரு ‘ தீர்வு அல்லது தொகை பெறலாம் . எடுத்துக்காட்டாக 
( 2 ) என்ற பண்பினை உடைய ஒரு வளை வரை , ஒரு குறிப்பிட்ட புள்ளி 
வழியாகச் செல்லுகின்றதென்றோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் 
அதன் சரிவு என்ன என்று கொடுக்கப்பட்டாலோ சிறப்புத் தீர்வு 
( particular solution or curve) காணலாம் . 

10-1.1 . வளைவரைகளுக்குரிய சில முக்கிய பண்புகள் மரபுப்படி 
--பின்னர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
செங்குத்தாய அச்சுகள் (Rectangular co - ordinates ) : 

படம் 10-11 . ( i ) , ( ii ) இரண்டிலும் AB என்ற வளைவரைமேல் 
P ( w , y ) என்பது ஒரு புள்ளியாகும் . RP என்பது P இன் குத்தாயம், y . 

1581-13 


194 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


LPT அல்லது PTL என்பது இல் வரையப்படும் தொடுகோடு . 

PKM அல்லது KPM என்பது இல் வரையப்படும் செங்குத்துக் 
கோடு ; 

தொடுகோடு , * அச்சை T இலும் y அச்சை இலும் வெட்டுகிறது . 


8 


N 


( x , y ) , 


( x , y ) 


AAL 


PP 


B 


T 


R 


Σ 


R 


T 


ப்டம் 10-1-1 (i ) 

படம் 10-1-1 (ii ) 
செங்குத்துக்கோடு - அச்சை M இலும் , y அச்சை K இலும் வெட்டு 
கிறது. 

ஒரு மரபுப்படி , 

PT என்பது தொடுகோட்டு நீளம் ( length of the tangent ) 
எனவும் , 

PM என்பது செங்குத்துக் கோட்டு நீளம் ( length of the 
normal ) எனவும் , 

RT என்பது தொடுகோட்டடி நீளம் (length of the sub 
tangent ) எனவும் , 

MR என்பது செங்கோட்டடி நீளம் ( length of the sub 
normal) எனவும் அளிக்கப்படுகின்றன . வேறுவகையாகக் கூறினால் , 
PT என்பது 

ஐ அச்சால் வெட்டப்படும் தொடுகோட்டுத் 
துண்டெனவும் , 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


195 


PL என்பது y அச்சால் வெட்டப்படும் தொடுகோட்டுத் துண் 
டெனவும் , 

PM என்பது ஐ அச்சால் வெட்டப்படும் செங்குத்துக் கோட்டுத் 
துண்டெனவும் , 

PK என்பது y அச்சால் வெட்டப்படும் செங்குத்துக் கோட்டுத் 
துண்டெனவும் பெயரிடப்படுகின்றன . 


10-1.2 . வாய்பாடுகள் : 

dy 
1 . do 

: (ல , 3 ) இல் தொடுகோட்டின் சரிவு ( slope of the 
tangent at ( w , y )) . 

dx 1 
2 . 

: ( ஐ , 3 ) இல் செங்குத்துக்கோட்டின் சரிவு ( slope 
*- dy 

de 
of the normal) . 


- 


dy 


X y ) 
தொடுகோட்டின் சமன்பாடு ; ( X , Y ) பொதுப் புள்ளியின் ஆயத் 
தொலைகள் . 


4. (Y - y ) + ( X - x) = 0 ; ( க , 3 ) என்ற புள்ளியில் தொடும் 


தொடுகோட்டிற்குச் செங்குத்துக் கோட்டின் சமன்பாடு . 


5. PT = தொடுகோட்டு நீளம் : y . 


9 / 1 + ( 4 ) 

9 / 1 +( ) 


( மட்டு மதிப்பு ) 


6. PM = செங்குத்துக்கோட்டு நீளம் : YA 


( மட்டு மதிப்பு ) 


da 


7. TR = தொடுகோட்டடி நீளம் : 31 ) ( மட்டு மதிப்பு ) 


8. RM = செங்கோட்டடி நீளம் : y 


dy 
as 


( மட்டு மதிப்பு ) 


9. OT , OL முறையே * , y அச்சுகளின் மேல் தொடுகோடு 
வெட்டும் துண்டுகள் : 

ds 

( மட்டு மதிப்பு ) 


OT = * -yay 


196 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dy 


OL = 


= 1-2 ( மட்டு மதிப்பு ) 


10. - OM , OK முறையே 2 , y அச்சுகளின்மேல் செங்குத்துக் 
கோடு வெட்டும் துண்டுகள் 


( மட்டு மதிப்பு ) 


dy 
OM = * + yai 

ds 
OK = Y + 3 


v + ay 


( மட்டு மதிப்பு ) 


11. PL , PK என்பவை முறையே . P ( 3 , y ) இலிருந்து y அச்சால் 
வெட்டப்படும் தொடுகோட்டு நீளம் , செங்குத்துக்கோட்டு நீளம் எனப் 
படும் 

dy 
PL = * 

dx 


PK = = 


== / 1+ (43 ) ( மட்டு மதிப்பு) 


12 . 


ds = V ( da ) + (dy ) 

dy 
= day1 + 


V1+ (6 ) 
= dy / 1+ ( 4 


dx 122 


= ஒரு சிறு நுண் வில்லளவு ( Element of are ) 
13. yds அல்லது ஜ dy ஒரு சிறு நுண் பரப்பளவு (Element of 
area ) 


10-2 . போலார் ஆயத்தொலைகள் ( Polar co - ordinates ) 

படம் 10-2இல் 0A ஆதிக்கோடு ( initial line ) . P என்பது 
(r , 0) என்ற புள்ளி ; அப்புள்ளியில் PT தொடுகோடு ; PN செங்குத் 
துக்கோடு . 

do 
( i ) tan Y = r ; Y என்பது தொடு கோட்டிற்கும் ஆர வெக்ட 

dr 
ருக்கும் ( radius vector ) இடைப்பட்ட கோணம் . 
( ii ) NOM என்பது ஆர வெக்டர் OP க்கு , குத்துக் கோடாயின் 

PM- தொடுகோட்டு நீளம் 


9 


197 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


PN - செங்குத்துக் கோட்டு நீளம் 
OM- தொடுகோட்டடி நீளம் 

ON - செங்கோட்டடி நீளம் 
என மரபுப்படி கொள்ளப்படுகிறது . 


N 


P ( h , e ) 


V 


h 


e 


T 


A 


M 


படம் 10-2 


pÔM 


PON 


படம் 10-2இல் 90 ° = NPT : 

de 
PM = T 

1 + r2 | 

dr 


PN = r 


v =" // ++ ( 45 ) 


de 
OM = 72 

dr 

dr 
ON = 

dg 


* 


(iii ) ds = 


V ( dr ) + r (de) ? 


// 1 +r ( ? ) 
de / 


• dri 


- 


r2 + 


198 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( iv ) rado என்பது ஒரு சிறு நுண்பரப்பு . 
10-3 . வளைவரைகள் ( Trajectories ) : ஒரு 

வளைவரைக் 
குடும்பத்தின் ஒவ்வொரு வளைவரையையும் மற்றோர் வளைவரை ஒரு 
குறிப்பிட்ட கோணம் மஇல் வெட்டுமானால் அது , அக்குடும்பத்தின் 
ய சமவெட்டு வளைவரை எனப்படும் , ( w - trajectory ) . அவ் 
வெட்டுக் கோணம் ம என்பது ஒரு செங்கோணத்திற்குச் சமமாயின் 
அது செங்கோண வெட்டுவரை ( Orthogonal Trajectory ) எனப் 
பெயர் பெறும் . எடுத்துக் காட்டாக படம் 10-3இல் காட்டப்பட்டிருக் 


y 


B 


X 


A 


படம் 10-3 


கின்ற இருவட்டங்களும் ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் வெட்டிக் 
கொள்கின்றன . A என்ற வட்டத்தின் மையம் : அச்சின் மேலுள்ளது . 
அவ்வட்டம் y அச்சைத் தொடுகிறது . B என்ற வட்டத்தின் மையம் 
y அச்சின் மேலுள்ளது ; அது 2 அச்சைத் தொடுகின்றது . இரு வட்டங் 
களுக்கும் இடைப்பட்ட கோணம் XdY = 90 ° . பொதுவாகவே 
அச்சில் மையங்கொண்டு y அச்சைத் தொடும் 

வட்டங்கள் 
ஒவ்வொன்றும் y அச்சில் மையங்கொண்டு ஓ அச்சைத் தொடும் 
ஒவ்வொரு வட்டத்தையும் செங்கோணத்தில் வெட்டுமெனக் காணலாம் . 
படம் 10-3 . ( i ) பார்க்க . 


. 


படம் 10 • 3.1 இல் AC , BD என்ற இரு வளைவரைகள் P ( 3 , y ) இல் 
வெட்டிக்கொள்கின்றன . P இல் AC க்குத் தொடுகோடு PT . P இல் 
BD க்குத் தொடுகோடு PT .. TPT , = w = இரு வளைவரைகளும் 
ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும் கோணம் . 


199 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


Y 


Xx| 


* 


y ! 


மிடம் 10-3 (i ) 


V 


D 


P ( x , y ) 


B 


AL 


V 


Ti 


T 


X 


படம் 10-3-1 


. 


200 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


10-3.1 . தேற்றம் : 

dy 
2 , 3 , 

da 
என்ற வளைவரைக் குடும்பத்தின் வளைவரைகளை , w என்ற குறிப்பிட்ட 
கோணத்தில் வெட்டும் வளைவரைக் குடும்பத்தின் வகைக் கெழுச் 
சமன்பாடு 

dy 

tan w 

de 
f 3 , y , 

dy 

tanw 


- 


( 


= 0 


1 + as 


என்பதாகும் . 
தெரிப்பு : 

dy 
f | x , y , 


( 


삁 


( 1 ) 


எனக் 


என்பது ஒரு வளைவரைக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடெனக் 
கொள்வோம் . ( 1 ) இன் 

( 1 )இன் தீர்வுக்கான வளைவரையை BD 
கொள்வோம் . [படம் 10-31 ] . BD இன் மேல் உள்ள ஒவ்வொரு 

dy 
புள்ளிக்கும் உரிய x, y , 

dx 
அதாவது புள்ளியின் ஈ , 9 ஆயத்தொலைகள் , அப்புள்ளியில் வரையப் 
படக்கூடிய தொடுகோட்டின் சரிவு ( gradient ) என்ற மூன்றுமாம் . 
இதே மாதிரி AC இன் மேல் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் உரிய 

dy 
x , y , da 

என்ற மூன்று கணியங்கள் உள்ளன . குழப்பம் இல்லாம 
லிருக்க AC இன் மேல் உள்ள புள்ளிகளுக்குரிய மூன்று கணியங்களையும் 

எனக் குறிப்போம் . இவ்விரு வளைவரைகளுக்கும் 
பொதுவான புள்ளி P. அந்தப் புள்ளியை யொட்டி படத்திலிருந்து 

dy 
* : 

= tan e 


da / P ( BD ) 


( x , Y , 4X ) 

( 4X ), 
( 2) 


dY ) 

= tan V எனக் காணலாம் . 

P ( AC ) 
இவைகளிடையே தொடர்பு 


= tan e = tan ( Y - w ) 
P ( BD ) 

tan Y - tan w 
1 + tan Y tan w 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


201 . 


1+ 


dY 

-tan w 
dx1 
dY 

tan w 

dx 
எனவே , சமவெட்டு வளைவரை மேலுள்ள P என்ற புள்ளியில் ( அதாவது: 
AC இன் மேல் ) 

dY 

-tan w 
dy 

dx 
3 , 3 , 

= X , Y , 
da 

dY 

tan ww 


1 + ax 


என்ற தொடர்பு பொருந்துகின்றது . எனவே சமவெட்டு வளைவரையின் 
வகைக்கெழுச் சமன்பாடு 

dY 

-tan w 

dx 
f X , Y, 

dY 

tan ww 


(க 


:) 


1 + ax 


என்றாகும் . X , Y க்குப் பதிலாக , நாம் ஐ , y என ஈடுசெய்தால் சமவெட்டு : 
வளைவரையின் வகைக்கெழுச் சமன்பாட்டைச் சாதாரணமாக 

dy 

tan w 

da 
f x , y , 

tan w 


- 


) 


= 0 


dy 


1 + as 


என எழுதலாம் . 


கிளைத்தேற்றம் : ய = 90 ° ஆனால் , செங்கோண வெட்டு வளை 
வரையின் சமன்பாடு 


f 


8, 9 , 


( 


1 
dy 
dx 


எனப் பெறப்படும் . ஏனெனில் 
tan s = tan ( Y - 90 ° ) 

cot Y 
1 

எனவரும் . 
dy 
dm 


= 


202 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


10-3-2 . போலார் சமன்பாடுகள் - செங்கோண வெட்டு வளை 
வரைகள் : 

dr 
இதே மாதிரியாகfr, 8 , 

de 

de 
என்ற வளைவரைக் குடும்பத்திற்கு ( r , 6 , -72 

dr 
என்பது செங்கோண வெட்டு வளைவரைக் குடும்பமாகும் . 
ஏனெனில் 

de 
tan = r dr 

1 dr 
tan ( 90 + p ) = coto 

( படம் 10-3-2 ) 
de 


(7, 9, 


A ) - 


P 


A 


P (he) 
901 


* 


C 


Te 


O 


படம் 10-3-2 


எனவே 


T 


-1 dr 

ஐ ஈடுசெய்ய வெண்டும் . அதாவது 

de 
de . 

ஐ ஈடுசெய்ய வேண்டும் . ( 10-3-2 காண்க ) 
dr 


dr 
க்கு , -r2 


, 


10-4 . எடுத்துக்காட்டுகள் 

எடுத்துக்காட்டு 1 : ( z , y ) என்ற புள்ளியில் வரையக் கூடிய 
செங்குத்துக் கோடு , ஆய ஆதி வழியாகச் செல்லுமானால் அப்பண்புடைய 
வளைவரைக் குடும்பம் என்ன ? 

செங்குத்துக்கோட்டின் சமன்பாடு 


( Y - y)+ (x- க ) = 0 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


203 


என நமக்குத் தெரியும் . இது ஆய ஆதி வழிச் செல்லுமானால் X = 0 , 
Y = 0 என்பது அக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியாகும் . எனவே 
அவ்வளைவரைக்கு 

dy 


de 


அதாவது 

xdx + ydy = 0 
என்பது பொருந்தும் . இதன் தீர்வு 

ஐ + y2 = C 
எனவரும் . எனவே கணக்கில் கொடுக்கப்பட்ட பண்பினை உடைய 
வளைவரை 

22 + y ? = C 
என்பதாகும் . இது ஆய ஆதியை மையமாகக் கொண்ட ஒரு வட்ட 
மெனவும் , ஒவ்வொரு ஆரமும் செங்குத்துக் கோடெனவும் , ஒவ்வொரு 
ஆரமும் ஆய ஆதி வழியாகச் செல்கிறதெனவும் நமக்குத் தெரியும் . 


எடுத்துக்காட்டு 2 : ஆய ஆதியின் வழியாகச் செல்லும் ஒரு 
வளை வரையில் ஆய ஆதியிலிருந்து , அதன் மேலுள்ள ஏதாமொரு 
புள்ளி ( x , y ) வரையிலுள்ள வில் நீளமானது 2V ஈக்குச் சமமெனின் , 
அவ்வளைவரை யாது ? 


வில் நீளம் 


C 


ds 


2 


da = 


de 


dx 


da 


கணக்கின்படி 


de = 2VE 


/ V + 
V + E ) 
* // Earm 

/ 1+( 2) = > 


V 


204 - 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


= 


ஃ 1+ 

de 


22 = + / = 
* fas = + TV 

Veda 


> = u ? என ஈடுசெய்து தொகை கண்டால் 

y = + [ sin - 1 ( VE ) + Ve - x ] + C 
எனக்கிட்டும் . வளைவரை ஆய ஆதிவழியாகச் செல்லுவதால் 

ஐ = 0 , y = 0. எனவே C = 0 

ஃ y = = { sin -1vs + Vm - 2 } 
என்பதே இப்பண்பினையுடைய வளைவரையாகும் . 


என்ற 


குடும்பத்திற்கான 


எடுத்துக்காட்டு 3 : ஐ + 2y ? = al 
செங்கோண வெட்டிக் குடும்பம் காண்க . 

+ 2y ? = a ? 
எனவே 


dy 
20 + 4y 

doc 


* 


- 


dy 

* 

da 2y 
என்பது வகைக்கெழுச் சமன்பாடாகும் . எனவே செங்கோணச் சம 
வெட்டியின் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு 

dy 2y 
da 
dy 2dy 

y 
இதன் தொகையைக் காணின் 


க 


* 


y = A32 


எனக் கிட்டும் . இதுவே செங்கோணச் சமவெட்டிக் குடும்பத்தின் 
சமன்பாடாகும் . 


எடுத்துக்காட்டு 4 : 

x2 y2 
a2 a2-1 

= 1 என்பது ஒரு பொதுக் குவிய கூம்பு 
வெட்டிகளைக் குறிக்கிறது . ( ஒரு மாறிலி . இக் குடும்பம் தனக்குத் 


- Adm 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


205 


32 

+ 


a ? 


தானே செங்கோண சமவெட்டிக் குடும்பம் என நிறுவுக ( self 
orthogonal ) . 

y2 

= 1 
a ? -A 

( A ) 
என்ற குடும்பத்திற்குரிய வகைக்கெழுச் சமன்பாடு காண்போம் . 

23 2y dy 

a2-1 ds 
எனவே 

he 


a2 = 


dy 


w + Yas 


என்றாகும் . அப்போது 


-1s 


dy 


y 


a2 - A = , 


dy 
x + y 

doc 


இவை கொண்டு , ( A ) இல் ஈடு செய்து , 

dy 


="(=+ 322) * (=+y )/ 


λα 


dy 


-Ayas 


எனப் பெறலாம் . அதாவது 


dy 
x + y da 


dy 


dy 


) 


* 


dx 


( 1) 


dy 


இக் குடும்பத்திற்குச் செங்கோண வெட்டுவளைவரையைப்பெற 

dc 
உள்ள இடங்களில் 
dic 

என ஈடு செய்ய 
dy 
y 

2 
dy dy 

dy 
da dx 

dx 


அதாவது 
dy 

dy 

dy 
• y 

x + y 
dx 

( 2 ) 

ds do 
என வரும் . 
( 1 ) உம் , ( 2 )உம் ஒன்றே எனக் காண்க . எனவே , 
22 42 

1 
a2 - 


+ 


206 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என்ற குடும்பம் தன்னைத்தானே செங்கோணச் சமவெட்டியாகக் 
கொண்ட குடும்பமாகும் . 

எடுத்துக்காட்டு 5 : r = a [ 1 + sing) என்ற வளைவரைக் குடும்பத் 
திற்குச் செங்கோணச் சமவெட்டியாக அமையும் வளைவரைக் குடும்பம் 
r = all - sin ( ) என நிறுவுக . 

r = a [ 1 + sin e ) என்பதற்கு முதலில் வகைக்கெழுச் சமன்பாடு 
காண்போம் . 

dr 
= a cose 


de 


r = do 


a ஐ நீக்கிய வகைக்கெழுச் சமன்பாடு 

dr / 1 + sine 

cOS 
எனக் கிட்டும் . எனவே செங்கோணச் சமவெட்டிக் குடும்பச் சமன்பாடு 

de ( 1 + sin 0 
72 dr 

cos 8 


2 ) 


அதாவது 


T 


de ( 1 + sine 
dr 

cos e 


அதாவது 
1 + sing dr 

de ++ 

cose 
அதாவது தொகை கண்டால் 

+ / sec e do + / tan e de = C1 


அதாவது 

log r + log ( sec G + tan e ) + log sec e = log C 
அதாவது 

r sece ( sec e + tan e ) = C 

C cose 

sec e + tane 
என வரும் . அதாவது 

C cos ? 8 
1 + sine 
C ( 1 - sing e ) 

1 + sine 
= C ( 1 - sin g ) என்று கிட்டும் . 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


207 


பயிற்சி 10.1 
1. ஒரு வளைவரைக் குடும்பத்தில் ( x , y ) என்ற புள்ளி வழியாக 
வரையப்படும் தொடுகோட்டின் y அச்சு வெட்டுத்துண்டு 2ay2 . 
இக்குடும்பத்தில் ஒரு வளைவரை ( 4 , 1 ) வழியாகச் செல்லுமானால் 
அவ்வளைவரையின் சமன்பாடு -ஐ y + 12y = 0 என நிறுவுக . 


2. ஒரு வளைவரைக் குடும்பத்தில் (w, y) என்ற புள்ளி வழியாக 
தொடுகோடு வரையப்படுகின்றது . ( x , y ) இலிருந்து அத்தொடு கோடு , 
y அச்சை வெட்டும் வரை உள்ள இடைவெளி அத்தொடு கோட்டின் 
y அச்சு வெட்டுத்துண்டுக்குச் சமமாக உள்ளது . அவ்வளைவரைக் 
குடும்பத்தின் சமன்பாடு 22 + y ? = av என நிறுவுக . 


3. பின்வரும் பண்புகளையுடைய வளைவரைகளின் சமன்பாடுகள் 
காண்க : 

( i ) போலார் செங்கோட்டடியும் , போலார் தொடு கோட்டடியும் 
சமம் . 

( ii) போலார் செங்கோட்டடியின் நீளமானது வெக்டர் கோணத் 
தின் sine ஐப் போல் இருமடங்கு ( twice the sine of the vectorial 


angle ). வளைவரை 


( 


a , 


3 ) வழியாகச் செல்கிறது . 


( iii ) ( w , y ) என்ற புள்ளியில் வரையப்படும் செங்குத்துக் கோடும் 
( normal ) ஆய ஆதியையும் ( 3 , y ) ஐயும் இணைக்கும் கோடும் - அச்சை 
அடியாகக் கொண்ட ஓர் இருசமபக்க முக்கோணத்தை அமைக்கின்றன . 


( iv ) ஆய ஆதிவழியாக ஒரு வளைவரை செல்கின்றது ( x , y ) 
என்ற புள்ளிவழியாக ஆய அச்சுகளுக்கு இணைகோடுகள் வரையப் 
படுகின்றன . இவ்வாறமையும் செவ்வகத்தை அவ் வளைவரை பிரிக்கும் 
பரப்புப் பகுதிகள் 1 : 3 என்ற விகிதத்திலுள்ளன . 


* 


(3 / ydu = ay- / gde ] 


( v ) T அச்சு ; x = a என்ற குத்தாயம் ; [ வளைவரை ; நகர்ந்து 
செல்லும் அல்லது மாறிக்கொண்டே போகும் ஒரு குத்தாயம் ; ] இவை 
களுக்கு இடைப்பட்ட ஒரு பரப்பு , * அச்சை மையங் கொண்டு சுழல் 
கிறது . அது பிறப்பிக்கும் திண்மத்தின் கொள்ளளவு 


( i ) இரு குத்தாயங்களின் கூட்டுத்தொகைக்கு நேர் விகிதத்தி 
லுள்ளது . 


208 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( ii ) அவற்றின் வேறுபாட்டிற்கு நேர்விகிதத்திலுள்ளது . 
வளைவரைக் குடும்பத்தின் சமன்பாடு காண்க . 


அந்த 


[ ( i ) - | yads = k [ y + A ) 


( ii ) T / y de = k [y- A ) ] 


a . 


( vi ) ஒரு வளைவரையில் ஆரவெக்டருக்கும் , தொடு கோட்டிற்கும் 
இடைப்பட்ட கோணமும் , ஆதிக் கோட்டிற்குத் தொடுகோட்டின் சாய் 
வும் 1 : 3 என்ற விகிதத்திலுள்ளன ( போலார் சமன்பாடு) 

Y + 87 


. 


( r 


3 


4. பின்வரும் வளைவரைகளுக்குரிய செங்கோணச் சமவெட்டி வளை 
வரைகளின் (orthogonal curves) சமன்பாடு காண்க . 

33 
( a ) y = ae - 2 

( b ) y ? = 


a 


( c) y = ( x - 1 ) + ge - 3 


( e ) r = a ( sec e + tan e ) 


(d ) r = a cose 

32 
( f ) + 

a2 + A 
( h ) log / = Ag 


52 + 3 = 1 


(g) 4y ? +2 = A 


2 


( j ) r = a + sin 59 


(i ) 3 + y3 = a 

2a 
( k ) r = 

1+ cose 


( 1 ) r" = a" cos n e 


( m ) r ? = a2 cos 20 


> (r + *") cos e - 


cose = d 


( P ) r = a 
( g ) ஒரு குறிப்பிட்ட நேர்க்கோட்டை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் 

தொடும் ஒரு வட்டக் குடும்பம் . 


5. = 4a ( w + a ) என்ற குடும்பம் தனக்குத் தானே செங்கோணச் 
சமவெட்டிக் குடும்பமென நிறுவுக . 

6 . T cos d . + y sin d = p ( p மாறும் தன்மையுடைய சாராமாறி ) 
என்ற இணைக்கோட்டுக் குடும்பத்தை ஒரு வளைவ ரக் குடும்பம் வெட்டு 


வடிவ கணிதப் பயன்பாடுகள் 


209 


கிறது . வெட்டும் கோணம் = tan - 1 

b = tan - 1 . அவ்வளைவரைக் குடும்பத்தின் 
சமன்பாடு காண்க . 


p ? 


02 ( 1-3) | 


1 1 

2a 
7 . 

1 } என்ற பண்புடைய ஒரு வளைவரை 
யின் சமன்பாடு காண்க . ( மரபுப்படி , r என்பது ஆரவெக்டர் ; 
P என்பது ( r , 0 ) இல் வரையக்கூடிய தொடுகோட்டின் மேல் 0 இலிருந்து 
வரையப்படும் குத்துக் கோட்டு நீளம் ) . 


8. ஆய ஆதியிலிருந்து தொடுகோடுகளின் மேல் வரையப்படும் 
குத்துக்கோடுகள் சமநீளமுள்ளவை . இக்குடும்பத்தின் சமன்பா 
டென்ன ? 


9. போலார் முறையிலுள்ள ஒரு வளைவரையில் எந்த ஒரு புள்ளி 
யில் வரையப்படும் செங்குத்துக்கோடும் , ஆதிக்கோட்டுடனும் ஆரவெக்ட 
ருடனும் சமமான சாய்வில் உள்ளது . சமன்பாடு காண்க . 

10. ஒரு வளைவரையில் எந்த ஒரு குத்துக்கோட்டின் மேலும் , இரு 
குறிப்பிட்ட நிலைத்த புள்ளிகளிலிருந்து வரையப்படும் குத்துக் கோடு 
களின் பெருக்குத் தொகை ஒரு மாறிலியாயின் அவ்வளைவரையின் 
சமன்பாடு என்ன ? 


விடைகள் 


பயிற்சி 10.1 
3. ( i ) r = ae 

( ii ) r = a - 2 cos e 
( iii ) 32 - y ? + c = 0 ( iv) y = cm3 அல்லது c = y : 

( v ) ( i ) இப்பண்புடைய வளைவரை இல்லை ( ii ) y ( c - rx ) = k 
( vi ) r = all - cos e ) 


( b ) ( x2 + y ? ) 2 = c ( 232 + y ? ) 
( d ) r = c sine 


4. ( a) y ? = x + c 
( c ) +1 = y + ce 

- sin e 
( e ) r = ce 

dy 
+ y 

dx 


dy 
y ( - 

dx 
( h ) 92 + ( log.r ) 2 = B 


( g ) y = by 


25 


( j ) sec 58 + tan 50 = ce 


cer 


( i ) y4 / 3-34 / 3 = c4 / 3 
1581-14 


210 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( k ) 


20 
1 - cose 


( 1 ) r " = c " sin ne 


( m ) r ? = c2 sin 2g 


( n ) r2 - k = cr cosec 0 


( p ) r = eVe - 82 


( g ) குறிப்பிட்ட வழியாகச் சென்று , அக்குறிப்பிட்ட கோட்டின் 
மேல் மையங்கொண்ட வட்டக் குடும்பம் . 


5. ( a sin d - b cos d ) x- ( a cos d . + b sin d ) y = 6 

a (1-3 ) 
6 . 

1 - esin ( e + c ) 
7. 2 + y ? = a ? 
8 . r = c (1 - cos e) 

9. இவ்விரு புள்ளிகளையும் குவியமாகக்கொண்ட கூம்பு வெட்டி 
களின் உட்சுருள் வளைகள் (involutes ) . 


10. ( B ) நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 
( முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாடுகள் ) 
(Mechanics -- applications -- First order 

Differential Equations) 


10-5 . நிலையியக்க வியலின் ஆரம்பத்தில் தோன்றும் கருத்துக்கள் , 
வரையறைகள் , விளக்கங்கள் முதலியனவற்றை ஒருவாறு அறிந்த 
வர்கள் பின்வரும் உண்மைகளைப் புரிந்து கொள்ளலாம் . 


ஒரு நேர்க்கோட்டில் இயங்கும் ஒரு துகள் , t என்ற குறிப்பிட்ட 
கால இடைவெளியில் 8 என்ற தூரம் செல்லும்போது , ஒரு குறிப்பிட்ட 
கணத்தில் 1 என்ற திசை வேகம் பெற்றிருக்குமானால் 

ds 

(திசை வேகம் ) 
dt 


dv dv 
dt 

(திசை முடுக்கம் ) 

ds 
என்பவை முறையே திசைவேகத்தையும் திசை முடுக்கத்தையும் 
குறிப்பிட்ட கணத்தில் தெரிவிக்கின்றன . 


10-5.1 . அது மட்டுமன்றி ஒரு சாராமாறி ஒரு சார்புடை மாறி 
யோடு ஒரு சார்பால் இணைக்கப்பட்டிருக்குமாயின் , ஒன்றுக்கொன்று 
மாறும் விகிதம் வகைக்கெழுவினால் அளவிடப்படுகின்ற தென்பதும் 

dy 

எல்லை Ay 
நமக்குத்தெரியும் . என்பது , 

என நமக்குத் தெரியும் . 
da 

Am + 0 AM 
இது , சார்பில் மாறியை யொட்டி சார்புடைமாறி எந்த விகிதத்தில் 
மாறுகிறது (வளர்கிறது அல்லது குறைகிறது ) என்பதை அளக்கிறது , 
என்ற அடிப்படைக் கருத்து கொண்டு நாம் சில கணக்குகளைப் 
பார்ப்போம் . 


212 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


10-6 . எடுத்துக்காட்டு ( 1 ) : ஒரு நாட்டின் குடிமக்கள் எண் 
ணிக்கை 50 ஆண்டுகளில் இரட்டிக்கிறதெனில் , எத்தனை ஆண்டுகளில் 
அது மூன்று பங்காகும் ? குடிமக்கள் எண்ணிக்கையும் , ஆண்டின் 
வளர்ச்சி வேகமும் நேர் விகிதத்தில் உள்ளனவெனக் கொள்க . 


t = 0 , அதாவது ஆரம்பத்தில் அந்தாட்டு மக்கள் எண்ணிக்கை 4 . 
எனவம் , t ஆண்டுகளில் அது y என்கிற அளவுக்கு வளர்கிற தெனவும் 
கொள்வோம் . கணக்கில் கொடுக்கப்பட்டபடி , 

dy 

= ky எனக் கொள்ளலாம் . 

dt 
இந்த வகைக்கெழுச் சமன்பாட்டுத் தீர்வினைக் காண்போமானால் 

dy 

/ kdt ; கட்டுப்பாடு t = 0 , 3 = y . 
y | 


* 


எனவே 


y = Aekt 


= y 


e50k 


= y ekt எனவரும் . 
t = 50 எனில் Y = 2y . எனக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
எனவே 2y . 
அல்லது. 50k = log.2 எனவரும் . 

log.2 
: K = 

எனப் பெறுகிறோம் . 

50 
மூன்று மடங்காகவேண்டுமானால் 

log.2 
= 

T என்கிற சமன்பாடு பொருந்தும் . 


log2 
.. TX = log.33 

50 

log.s 

loge? 
= 79 ஆண்டுகள் ஆகும் . 


T = 


X50 


எடுத்துக்காட்டு ( 2 ) : 

ஒருவகைக் கிருமிகளின் ஒரு மணி வளர்ச்சி வேகம் , எத்தனை 
கிருமிகள் உள்ளதோ அவ்வெண்ணிக்கைக்கு நேர்விகிதத்தில் உள்ளது . 


( a ) 4 மணி நேரத்தில் எண்ணிக்கை இரட்டிக்கிறதெனில் 12 மணி 
நேரத்தில் வளர்ச்சி யென்ன ? 


| 


நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 


213 


= kx 


( b ) 3 மணி நேரம் முடிந்தபோது 104 கிருமிகளும் 5 மணி நேரத் 
திற்குப் பின்பு 4 • 104 கிருமிகளும் இருக்குமானால் தொடக்கத்தில் 
எவ்வளவு இருந்தன ? 

- கிருமியின் எண்ணிக்கை எனவும் , 
t - கால அளவு (மணியில் ) எனவும் கொள்க . 
dx 
dt 

அல்லது w = Aekt எனப் பெறலாம் . - 
t = 0 ஆனால் , அதாவது ஆரம்பத்தில் ஐ = A. t = 4 எனில் , 

2A = Aek என வரும் 
e4k = 2 

log . ? 
அல்லது k = 

4 
12 மணி நேரத்தில் உள்ள கிருமிகள் , 

T = Ae12k 
= Aqe4k ) 
= A ( 2 ) 

= 8A 
எனவே 12 மணி நேரத்தில் கிருமிகளின் எண்ணிக்கை 8 மடங்காகும் . 
( b ) கணக்கில் கொடுக்கப்பட்டபடி 
104 = Ae3k 

....... ( 1 ) 
4.104 = Aesk 

.. (2) 
104 

...... ( 1 ) லிருந்து 


A = 


e3k 


4.104 
e5k | 


......( 2 ) லிருந்து 


( 2 ) ஐ , ( 1 ) ஆல் வகுத்தால் , 

e2k = 4 

ek = 2 
எனவே 104 = Ae3k 

= A ( 2)3 


= 8A 


104 


A = 


8 


104 
8 


. 


அதாவது ஆரம்பத்திலிருந்த கிருமிகளின் எண்ணிக்கை 


214 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு ( 3 ) : 

ஒரு குறிப்பிட்ட சில கட்டுப்பாடுகளில் ஒரு சுவர் வழியாகக் கடந்து 
செல்லும் வெப்பம் Q என்னும் அளவு , 

dT 
kA 

da 
என்ற தொடர்பால் கொடுக்கப் பட்டிருக்கிறது . Q ஒரு மாறிலி ; 
K சுவர்ப்பொருளின் வெப்பங் கடத்துதிறன் ( Thermal conducti 
vity ) ; A ( சதுர சென்டிமீட்டர் ) என்பது வெப்பங் கடக்கும் திசைக்குச் 
செங்குத்தாக உள்ள சுவர் முகப்பரப்பு ; T என்பது சுவர்முகத்திலிருந்து 
ல (செ.மீ.) தூரத்திலுள்ள வெப்பநிலை ( Temperature ) ; அதிகமாக 
அதிகமாக T குறையும் . ஒரு குளிர்காப்பு அறையில் ( Refrigerator ) 
உள்முகம் - 5 ° C வெப்ப நிலையிலும் , வெளிமுகம் 75 ° C வெப்பநிலையிலும் 
உள்ளது ; K = 0 • 0025 ; குளிர்காப்பு அறையின் மொத்தம் (thickness ) 
100 செ.மீ. இதில் ஒரு சதுரமீட்டர் வழியாக எவ்வளவு வெப்பம் ஒரு 
மணிநேரத்தில் கடக்குமெனக் காண்க . 


வெளிமுகத்திலிருந்து , உள்முகம் நோக்கி 2 செ.மீ. தூரமுள்ள ஒரு 
புள்ளியை எடுத்துக் கொள்க . 

dT 
KAL என்ற விதிப்படி , 


da 


100 செ.ம் 

மீ 


X செமீ 


toc செ.ம் 


T = -5c 


T = 75 ; 


ICO செமீ 


வெப்பம் 
கடக்கும் திசை 


dT = 


உங்க 


வ 

• kA 
W = 0 , T = 75 ° வரையிலும் , 
w = 100 , T = -5 ° வரையிலும் , தொகை கண்டால் 


நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 


215 


-5 


100 


- 


dT 


-Q 
KA 


doc 


75 


fa 
( 7 ) 


- 


100 


- 


KA 


75 


அதாவது 80 

( 100 ) 
ΚΑ 

KAX80 
Q 

100 
= 4 KA 

4X ( .0025 ) 1002 = 20 
எனவே ஒரு மணிநேரத்தில் கடக்கும் வெப்பம் 

= 20X60X60 கலோரிகள் 

= 72,000 கலோரிகள் . 
குறிப்பு : பயிற்சி 10 ( b ) இல் 10 ஆவது கணக்கு காண்க . 


எடுத்துக்காட்டு 4 : 

2.4 மீட்டர் ஆரமும் 3 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு உருளைத் 
தொட்டியிலுள்ள தண்ணீர் 2.5 செ.மீ. ஆரமுள்ள ஒரு துவாரம் வழியாக 
வெளியேறுகிறது . தண்ணீர் மட்டம் 6 செ.மீ. இருப்பின் , தண்ணீர் 
வெளியேறு வேகம் 1 = 4 • 8 V30h செ.மீ. /வினாடியெனில் தண்ணீர் 
முழுவதும் காலியாக எவ்வளவு நேரமாகும் ? 


ஒரு வினாடியில் வெளியேறும் தண்ணீரின் கொள்ளளவு = rx2 • 5 
x2.54•8 / 30h. கன செ.மீ. dt வினாடியில் வெளியேறும் தண்ணீர் 

== x30 V30h dt கன செ.மீ. 


இதன் காரணமாக தண்ணீர் மட்டம் dh செ.மீ. குறையுமானால் , 
வெளியேறிய தண்ணீரின் கொள்ளளவு , 

= rx 240X240 dh கன செ.மீ. 
1x30xV30h dt = -1x240X240 dh 

dh -300306 
dt 240X240 

V30 % 
1920 


216 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


t = 0 , h = 300 ஆரம்பத்தில் 
t = t , 

k = 0 கடைசியில் 


தொகை காணின் 


t 

dt 


dh 
V30h 


1920 


300 


300 


2 


t 


Vh 


V30 


1920 


O 


tv30 
10v3 = 

2x1920 
2x1920x1003 

V30 
38400 

வினாடிகள் 
V10 
32 

மணி 
3010 
= 3 மணி 22 நிமிடங்கள் . 


எடுத்துக்காட்டு 5 : 

ABCD என்பது செவ்வக அமைப்பிலுள்ள ஒரு குளம் . A என்ற 
முனையில் ஒரு மனிதன் நிற்கிறான் . 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் 
முனை B இல் நிற்கும் ஒரு தோணியில் கட்டப்பட்டு , மற்ற முனை இவன் 
கையில் இருக்கிறது . ( படம் 10-6.5 . காண்க ) . கயிற்றை விறைப்பாகப் 


B 


( x , y ) 


1 
1 


6 


36-4 


e 


E 


படம் 10-6.5 


பிடித்துக் கொண்டே அவன் கரையோரமாக D ஐ நோக்கி நடக்கிறான் . 
AD யிலிருந்து அந்தத் தோணி 3-6 மீட்டர் தூரத்திலிருக்கும் போது 
அம்மனிதன் எங்கிருக்கிறான் , தோணி எங்கிருக்கிறதென இடங் 
குறிக்கவும் . 


217 


நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 


படம் 10-6-5இல் காட்டியபடி , AD , AB என்பவற்றை முறையே 
x , y அச்சுக்களெனக் கொள்க . தோணியானது ஒரு குறிப்பிட்ட 
சமயத்தில் P ( x , y ) என்ற இடத்திலுள்ள போது , E என்ற இடத்தில் 
அம்மனிதன் நிற்கிறானெனக் கொள்வோம் . PE என்ற கயிறு AD க்கு 
0 அளவு சாய்ந்திருக்கிறதெனக் கொள்வோம் . BP என்பது தோணி 
நகரும் பாதையெனக் கொள்க ; அதன் சமன்பாடு y = f ( x ) எனக் 
கொள்க : 

dy 

-y 
tan e = 

dx V36 - y 
- V36 - 2 

dy = dx 

, 

y 
தொகை காணின் , 


- 


/ -vs -say ==+ 


k 


* = 0 ஆக விருக்கும் போது , y = 6 

6 + V36 - y 
ஃ T = -V36 - y2 + 3 log 

6 - V36 - y 
இதுதான் தோணி நகரும் பாதை . ( k = 0 ஆகும் ) 
ஃ y = 3.6 ஆனால் 

r6 + 036 + (36 ) 
W = -V36- (36) +3 log 

L6 - V36- (36) 

6 + 4-81 
= -4 • 8 + 3 log 

6-4.8 ) 
= -4 + 8 + 3 log . ( 2 ) 
= - 4 • 8 + 3 log . ? 
= -4 • 8 + 6.5916 

= 1.792 மீட்டர்கள் 
AE = 1.792 + 4 • 8 = 6 6 மீட்டர்கள் ( ஏறக்குறைய ) 
எனவே தோணி AB இலிருந்து 1.8 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ; 
மனிதன் 6.6 தூரத்தில் இருப்பான் . 


எடுத்துக்காட்டு ( 6 ) : 

ரேடியம் ( Radium ) எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நேர் 
விகிதத்தில் சிதையும் ( decomposes ) . 1600 ஆண்டுகளில் பாதி 
சிதையுமானால் , 100 ஆண்டுகளில் சிதையும் சதவீதமென்ன ? 


218 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


* அளவு ரேடியமிருப்பின் , 
da 

= -ka ( 1 ) என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது . t = 0 என்ற 
dt 
நிலையில் = > , எனக் கொள்வோம் ; அதாவது ஆரம்பத்தில் ரேடியம் 
அளவு .. 

da 

kdt 


( 1 ) இலிருந்து / 


0 


log Cr = -kt ( C மாறிலி ) 
log Co. = 0 
Cs. = 1 

1 


* 
எனவே log 

= - Kt எனவரும் . 
. 


= e - kt 


அதாவது 

. 
t = 1600 ஆகும் போது w = 15. எனக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


= e - 1600k 


log 2 


K = 


-1600K = 

log.2 

1600 
எனவே t = 100 என்னும்போது 

-log.2 

1600 
3. 


X100 


100 


= 


( ) 


HIN 


* 


x100 = 100 160 
6. 

= 100x • 9576 = 95.76 
ஃ நூறாண்டுகளுக்குப்பின் உள்ள ரேடியம் = 95.76 % 
எனவே தேய்வு அல்லது சிதைவு 

= 4.24 % 


எடுத்துக்காட்டு 7 : ஒரு வான்குடை மிதவை ( Parachute ) 
கொண்டு இறங்குபவன் ( Parachutist ), மிதவை திறக்கும்போது 


219 


நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 


வினாடிக்கு 4.4 மீ . வேகத்தில் இறங்கத்தொடங்குகிறான் . காற்றெதிர்ப்பு 
(air resistance) K? Wy ? கி . கிராம் எடையில் W = மனிதன் , 
மிதவை இரண்டும் சேர்ந்த எடை ( கி . கிராம் எடையில் ) ; K என்பது 
ஒரு மாறிலி ; 1 என்பது இறங்கும் வேகம் . இறங்க ஆரம்பித்து 
t வினாடிகளில் அவன் இறங்கு வேகமென்ன ? 

W 

du . 
மனிதன் , மிதவை சேர்ந்த பொருண்மை ( mass ) ; முடுக்கம் 

g 

dt 
W do 
எனவே 

W- K2Wv2 


9 dt 


= W ( 1 - Ka v2) 
ds 
dt 

= 9 ( 1- Ka v2 ) 


தொகைகாணின் , 

dv 
1 - K2 12 


/ * = f pit + A 


log (1 kv) 


+ 


log 


அதாவது , 
1 1 + K 

+ A 
2K 

...... ( 1 ) 
1- Ky 
கொடுக்கப்பட்டபடி , t = 0 எனும்போது v = 4 • 4 
1 1 + ks 

1 

( 1 + 4 + 4 ) 

= gt 
2k 1 - ks 

2k 1-4.4k 
1 

1 + k ( 1-4.4k 

X 
2k 

1 - ku 1 + 4 • 4k 
1 + ky 1 + 4.4k 

e2kgt 
1 - kr 

1-4.4k 

= Ce2kgt என எழுதலாம் . 
( 1 + kv) - ( 1- kv) 

Ce2kgt -1 
( 1 + ks ) + ( 1 - ks ) Ce2kst +1 

1rCe2kst -1 

kLCe2kst + 1 ] 
எனப் பெறலாம் . 


- 


எடுத்துக்காட்டு 8 : புவிமையத்திலிருந்து 8 அடிகள் ( feet ) 
தூரத்திலுள்ள m என்ற பொருண்மைபெற்ற பொருள் , புவிமையத்தை 
நோக்கி ஈர்க்கப்படும் விசை m க்கு நேர் விகிதத்திலும் 8 க்கு நேர்மாறு 
விகிதத்திலும் உள்ளது . புவியின் மேற்பரப்பிலிருந்து 

5R அடி 


220 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Km 


( R = 4000x5280 ) தூரத்தில் உள்ள ஒரு பொருள் அமைதி நிலையி 
லிருந்து விழுந்து , பூமியின் மேற்பரப்பை அடையும்போது அதன் 
வேகம் என்னவிருக்கும் ? கந்தழித் தூரத்திலிருந்து விழுமாயின் 
என்ன வேகமிருக்கும் ? அதாவது என்ன வேகத்தில் ஒரு பொருளை 
வீசினால் , அது புவியீர்ப்பு மண்டலத்தையே தாண்டிச் சென்றுவிடும் ? 
கணக்கில் கொடுக்கப்பட்டபடி , 3 தூரத்தில் ஈர்ப்பு விசை f = 

s2 
K காண , 

8 = R எனும்போது , முடுக்கம் g அடி /வினாடி 2 . 

Km 
எனவே , mg = 

R2 | 

அதாவது K = gR2. 
முற்பகுதியில் கொடுக்கப்பட்டபடி , 

ds 

dv 
mf = m 
dt 

ds 
dv 
அதாவது , ப 

ds 
அதாவது vds 

ds 

...(1 ) 


E my 


-mgR2 

82 , 


-gR2 

82 
-gR2 


. 


. 


82 


8 குறையும் . 


vdu = 


-gR2 


82 


--அல்லது குறைக்குறியிட்டிருப்பதின் காரணம் , 
போது , மிகுகின்றது . 
( 1 ) இல் 1 = 0 , s = 5 R ; 

V = 0 , s == R 
தொகை கண்டால் , 

R 
ds 

என வரும் . 
5R 

1 1 
ஃ v = gR2 

R 5K 
= 4gR 
ஃ பூமியின் பரப்பின் மேல் விழும்போது 
v2 = 8x32X4000x5280 

வேகம் = 2560 V165 அடி / வினாடி 
அல்லது ஏறத்தாழ 6-2 மைல் / வினாடி 
இரண்டாம் பகுதியில் 

v = 0 , 00 

v = , s = R 
என்ற இடைவெளிகளில் ( 1 ) க்குத் தொகை காணின் 


! 
(AA) 


நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 


221 


| 


R 
ds 

எனவரும் . 
S2 


1 
i va = gR2 

R 
= gR 
y2 = 2gR 

= 2x32X4000x5280 
v = 6400033 
வேகம் = 6400V33 அடி / வினாடி 

= 7 மைல் / வினாடி ( ஏறக்குறைய ) 
அதாவது 7 மைல் / வினாடி வேகத்தில் ஒரு பொருளை பூமியின் மேற் 
பரப்பிலிருந்து , செங்குத்துயர திசையில் எறிவோமானால் அது பூமிக்குத் 
திரும்பிவராது ; அதாவது அது புவியீர்ப்பு விசை மண்டலத்தைத் 
தாண்டிச் சென்றுவிடும் . 


எடுத்துக்காட்டு 9 : 

நியூட்டனின் வெப்ப இழப்பு விதிப்படி ( Newton s law of 
cooling ) “ உயர் வெப்பநிலையிலுள்ள ஒரு பொருளின் வெப்பமிழப்பு , 
அப்பொருளின் வெப்பநிலைக்கும் , சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் உள்ள 
வேறுபாட்டிற்கு நேர்விகிதத்திலிருக்கும் . ” சுற்றுப்புற வெப்பநிலை 30 ° C 
ஆக இருக்கும் போது 100 ° C வெப்பநிலையிலுள்ள ஒரு பொருளின் 
வெப்பநிலை 15 நிமிடங்களில் 70 ° C க்குக் குறைகிறது . எவ்வளவு நேரங் 
கழித்து , வெப்பநிலை 50 ° க்கு குறையும் ? 

t . வினாடிகள் கழிந்த போது வெப்பநிலை T ° C எனக்கொள்வோம் . 
கணக்கில் கொடுத்தபடி , 

dT 

= -k( T - 30 ) 
dt 
dT 

- kdt 


| 


அதாவது T - 30 


t = 0 , T = 100 ; t = 900 , T = 70 
என்ற இடைவெளிகளில் தொகை காணில் , 

70 

900 
dT 

dt 
T - 30 
100 


222 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அதாவது log : 40 - log 70 = - 900k = log. 

900k = log : 7 

= log.1-75 
log 1-75 

எனவரும் . 

900 
இப்போது t = 0 , T = 100 ; t = t , T = 50 
என்ற இடைவெளிகளில் தொகை காணில் , 
50 

t 
dT 

-k dt 
T - 30 
100 

log.1.75 
log : 20 - log.70 = 

t 

900 
900 log : ( 7 ) 

= log : 1-75t 

900 log .( 3 ) 

log.1.75 
ஃ கழிந்த காலம் = 900x2-239 வினாடிகள் 

= 33-6 நிமிடங்கள் . 





- 


t = 


பயிற்சி 10.2 
1. ஒரு துகள் ஒரு நேர்க்கோட்டில் ஓடுகிறது . ஒரு குறிப்பிட்ட 
நேரத்தில் , அதன் வேகம் , ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து உள்ள 
தூரத்தைவிட 3 அலகுகள் அதிகம் . ஆரம்ப வேகம் 5 அலகுகள் 
ஆனால் , அதன் இயக்கச் சமன்பாடென்ன ? 


2. தொடர்ச்சியான கூட்டுவட்டி 10 % வீதம் கூட்டும்போது 
எத்தனை ஆண்டுகளில் கடன் கொடுத்த முதல் இரட்டிக்கும் எனக் 

dm t 
காண்க . 

எனக் கொள்க . 
dt 10 


) 


3. நியூட்டன் வெப்ப இழப்புவிதியின் அடிப்படையில் , 30 ° C 
சுற்றுச் சூழலில் உள்ள ஒரு பொருள் 10 நிமிடங்களில் 100 ° C இலிருந்து 
60 ° C வெப்பநிலைக்கு வருகிறது ; 40 நிமிடங்களில் அதன் வெப்பநிலை 
யென்ன ? 


4. ஒருவகைக் கிருமிகளின் வளர்ச்சி விகிதம் எ.கா. 2 இல் கூறிய 
விதிக்குட் பட்டிருக்கிறது . ஒரு மணி நேரத்தில் கிருமிகளின் 
எண்ணிக்கை இரட்டித்தால் (1) 3 மணி நேரத்தில் ( 2 ) 6 மணி நேரத் 
தில் ( 3 ) 45 நிமிடங்களில் எவ்வளவு இருக்கும் ? 


நிலையியக்க வியலில் பயன்பாடுகள் 


223 


5. ஒரு சதுரத்தொட்டி 180 செ.மீ. நீளம் , 270 செ.மீ. உயரம் ; 
2.5 செ.மீ. ஆரமுள்ள ஒரு வட்டஓட்டை வழியாக தண்ணீர் வெளியேற 
முடியும் . எவ்வளவு நேரத்தில் தண்ணீர் நிறைந்த தொட்டி முழுவதும் 
காலியாகும் ? ( எ . கா . 4 இல் உள்ளபடி வெளியேறும் வேகம் 4 • 8 V30h. 
செ.மீ. /வினாடி ) 


6. ஒரு உருளைவடிவமான தொட்டியின் ஆரம் 64 செ.மீ., உயரம் 
400 செ.மீ.- 2 செ.மீ. ஆரமுள்ள ஒரு வட்ட ஓட்டை வழியாக தண்ணீர் 
வெளியேற முடியும் . எவ்வளவு நேரத்தில் தண்ணீர் நிறைந்த தொட்டி 
முழுவதும் காலியாகும் ? ( எ . கா . 4 இல் உள்ள படி வெளியேறும் வேகம் 
4• 8 V307 செ.மீ. /வினாடி ) 


S 


7 . எ.கா. 8 இல் பொதுவாக ஒரு பொருள் பூமியின் பரப்பிலிருந்து 
செங்குத்தாக V என்ற வேகத்தோடு வீசி எறியப்படுமானால் , ( அதாவது 
s = 0 எனும்போது v = V என்ற கட்டுப்பாட்டில் ) 2 = 2gR? 

+ ( V2 - 2gR ) 
என நிறுவுக . நிறுவியபின் , S கந்தழி எல்லையை நெருங்கும்போது , 
v > 0 ஆக இருக்கவேண்டுமாயின் V > 2gR ஆக இருக்கவேண்டுமென 
நிறுவுக ; இந்தக் கட்டுப்பாட்டில் , g = 32 அடி / வினாடி ?; R = 4000 மைல் 
என ஈடுசெய்து , V இன் மீச்சிறு மதிப்பையறிக . எ . கா . 8 இல் கண்ட 
கட்டுப்பாட்டுடன் ஒப்பிட்டுப் பார்க்க . 


எ . கா . 


8 . 

8 இல் , ஒரு பொருள் என அளவிட்ட மிகமிக உயரத்தி 
லிருந்து விழுமானால் , அது பூமியைச் சேரும்போது பெற்றிருக்கும் 

2gh.R 
வேகம் 

என நிறுவுக . 


✓V 


= 


9. ஒழுங்கான குறுக்கு வெட்டுப் பரப்பு ( cross sectional area ) 
A உள்ள ஒரு தொட்டியில் AH ( Volume ) தண்ணீர் இருக்கிறது . 
குறுக்கு வெட்டுப் பரப்பு a அளவுள்ள ஒரு ஓட்டைவழியாகத் தண்ணீர் 
வெளியேறுகிறது . தொட்டியில் h உயரம் தண்ணீர் இருக்கும்போது , 

dh 
வெளியேறு வேகம் V2gh என ஏற்று A a v2gh என்ற சமன் 

dt 
பாட்டினைப் பெறுக . தண்ணீர் முழுவதும் வெளியேற எடுத்துக் 

2AH 
கொள்ளும் நேரம் என்ற பொது வாய்பாட்டினை நிறுவுக . 

av2gh 
10. ஓர் ஒழுங்கான குழாயின் உள் , வெளி ஆரங்கள் முறையே , 
அதனுள்ளே ஒரு திரவப்பொருள் TI ° C என்ற வெப்பநிலையில் இருத்தப் 
பட்டிருக்கிறது . வெளிப்புறம் TC ( < T ) வெப்பநிலையில் இருத்தப் 
பட்டிருக்கிறது . அக்குழாயின் வெப்பங் கடத்துதிறன் K ; குழாய் 


224 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அச்சிலிருந்து r தூரத்தில் வெப்பநிலை T ஆனால் வெளியேறு வெப்ப 

dT 
ஓட்டம் Q என்பது -2rrK என நிறுவுக . 

dr 
அவ்வழியாக , மாறாநிலையில் , 


4 ) 


( i ) Qlog . 


= 2r K ( TI - T ) எனவும் 


( 2 ) 

= log . ( 1) 


(C ) 


T - T 
( ii ) 

+ logs எனவும் நிறுவுக . 
T - T . 
(எ.கா. 3 இல் காண்க . ) 

11. சென்ற கணக்கில் a = 10 செ.மீ .; b = 16 செ.மீ .; k = 0.0003 
T = 200 ° C , T = 30 ° C எனக் கொண்டு Q = 0 • 6814 கலோரி /வினாடி 
எனவும் ஒரு மீட்டர் நீளத்திற்கு ஒரு மணி நேரத்தில் கடத்தப்படும் 
வெப்பம் , ஏறக்குறைய 245,000 கலோரிகளென்வும் நிறுவுக . 

12. m அளவு பொருண்மையுள்ள ஒரு உந்து கூண்டு ( அல்லது 
ஏவுகணை Rocket ) செங்குத்தாக என்ற வேகத்தோடு ஏவப்படுகிறது ; 
அதன் பின்புறத்திலிருந்து u சார்வேகத்தில் எரிந்த பொருள் பின் 
தள்ளப்படுகிறது . காற்றெதிர்ப்பு ஏதுமில்லை யெனக்கொண்டு 
dv dm 

+ u 
dt 

dt 

= -mg என நிறுவுக . ஆரம்பத்தில் ஏவுகணையின் 
பொருண்மை M ; : வினாடிகளுக்குப் பின்பு அதன் பொருண்மை 
M - ct ; T வினாடிகள் அது எரிகிறது ; T வினாடிகளில் அது பெறும் 


m 


வேகம் , u log ( 

( ka ) -87 என நிறுவுக 


( உந்து கூண்டு - அகஎரிபொருளாற்றலால் தொலைக்கு அல்லது 
உயரத்திற்கு உந்தப்படும் ) 

13. ஒரு புனல் ( funnel ) மேல்விட்டம் 10 அங்குலம் , கீழ்விட்டம் 
1 அங்குலம் , உயரம் 24 அங்குலம் உள்ளது . அது நிறையத் தண்ணீரி 
ருந்தால் அது காலியாக ஏறக்குறைய 13.7 வினாடிகளாகுமென நிறுவுக . 
( வெளியேறு வேகம் 4.8 Vh அடி / வினாடி ) 


விடைகள் 

பயிற்சி 10-2 
1. = 5et-3 . 2. 6-93 ஆண்டுகள் . 

3. 25 ° C . 
4. ( i ) 8 மடங்கு ; ( ii ) 64 மடங்கு ; ( iii ) 1-682 மடங்கு 
5. 34 நி . 15 வி . 

6. 26 நி. 

7. V > 6-96 மைல் / வினாடி . 


கலைச்சொற்கள் 


தனி 


- 


- 


- 


A 
Absolute 
Absolute Value 
Absolute Error 
Acceleration 
Acceleration due to gravity 
Accurate 
Ad Infinitum 
Add 
Addition 
Adjacent 
Admissible solution 
Air resistance 
Algebra 
Algebraic Expression 
Algebraic function 
Algebraic identity 
Algebraic operator 
Algebraic symbol 
Alternate 
Analysis 
Analytic function 
Analytic method 
Angle 
Angle of inclination 
Answer 
Antilogarithm 
Applied mathematics 
Approximate 


- 


தனி / மட்டுமதிப்பு 
தனி / மட்டுப் பிழை 
முடுக்கம் 
புவிஈர்ப்பு முடுக்கம் 
மிகச் சரியான 
முடிவின்றி 
கூட்டு 
கூட்டல் 
அடுத்துள்ள 
ஏற்கத்தக்க தீர்வு 
காற்றெதிர்ப்பு , காற்றுத் தடை 
இயற் கணிதம் 
இயற் கணிதக் கோவை 
இயற் கணிதச் சார்பு 
இயற் கணித முற்றொருமை 
இயற் கணிதச் செயலி 
இயற் கணிதக் குறி 
ஒன்றுவிட்ட 
பகுப்பாய்வு , பகுவியல் 
பகுமுறைச் சார்பு 
பகுமுறை 
கோணம் 
சாய்வு , சாய்வுக் கோணம் 
விடை 
எதிர்மடக்கை , இனமடக்கை 
பயன்முறைக் கணிதம் 
தோராயமான , ஏறக்குறைய , 

ஏறத்தாழ 
தோராய மதிப்பு 
ஏதாமொரு , யாதாமொரு 
ஏதாமொரு ( யாதாமொரு ) 

மாறிலி 
வில் 


- 


- 


- 


Approximate value 
Arbitrary 
Arbitrary constant 


Aro 


- 


1581-15 


226 ) 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Argument of a function 
Asymptote 


Atmosphere 
Attraction 
Auxiliary Equation 
Auxiliary function 
Auxiliary series 
Auxiliary solution 
Axes of co - ordinates 


சார்பின் மாறி 
ஈற்றணுகி , கந்தழித்தொடு 
வரை , கந்தழித் தொடு 
கோடு 
வளி மண்டலம் 
கவர்ச்சி , ஈர்ப்பு 
ணைச் சமன்பாடு 
ணைச் சார்பு 
ஆணைத் தொடர் 

துணைத் தீர்வு 
- கிடை , நிலை அச்சுகள் , ஆய 

அ 4 சுகள் , ஆயங்கள் , x , y 
அச்சுகள் 
அச்சு , ஆயம் 


Axis 


B 


Bacteria 
Beam 
Binomial 
Binomial co - efficient 
Bisect 
Bisector 
Body 


கிருமிகள் 
வளை , உத்திரம் 
ஈருறுப்பு 
ஈருறுப்புக் கெழு 
இருசமக் கூறிடு 
இருசம வெட்டி 
பொருள் 


- 


C 


- 


கணக்கிடு 
கணக்கீடு , கணிப்பு 
நுண் கணிதம் 
வகை நுண்கணிதம் 
தொகை நுண்கணிதம் 
நீக்கு 


கொள்ளளவு 


Calculate 
Calculation 
Calculus 
Calculus differential 
Calculus integral 
Cancel 
Capacity 
Cardioide 
Case 
Case , general 
Case , particular 
Case , Singular 
Case , Special 
Centre 
Centre of curvature 


- 


. 


+ 


நெஞ்சுவளை 
வகை 
பொதுவகை 
குறிப்பிட்ட வகை 
தனிச் சிறப்பு வகை 
சிறப்பு வகை 
மையம் 
வளைவு மையம் 


- 


கலைச் சொற்கள் 


227 


--- 


- 


புவியீர்ப்பு மையம் 
பொருண்மை மையம் 
பூச்சியம் 
வட்டம் 
வளைவு வட்டம் 
வட்டச் சார்பு 
வட்ட அளவை 


- 


|| 


கெழு 


- 


வகைக்கெழு 


Centre of gravity 
Centre of mass 
Cipher 
Circle 
Circle of curvature 
Circular function 
Circular measure 
Co -efficient 
Co - efficient differential 
Co - efficient partial 

differential 
Co - efficient successive 
Co - efficient Total 

differential 
Coincide 
Compare 
Comparison 
Complete intagral 
Complete primitive 


- 


--- 
-- 


பகுப்பு வகைக்கெழு 
அடுத்தடுத்த வகைக்கெழு 


--- 


- 


Complex root 
Complementary function 
Concentric 
Concentric circle 
Conclusion 
Cone 
Confocal conics 


கூடிய ( முற்று ) வகைக்கெழு 
பொருந்து , ஒன்றுபடு 
ஒப்பிடு 
ஒப்பீடு 
முழுத்தீர்வு , முழுத்தொகை 
முற்றிய மூலி , முழ முதற் 

சார்பு 
சிக்கல் மூலம் , சிக்கல் தீர்வு 
துணைச்சார்பு , துணைத் தீர்வு 
ஒருமைய , பொதுமையமுள்ள 
ஒருமைய வட்டங்கள் 
முடிவு 
கூம்பு 
பொதுக் குவிய கூம்புவளைவு 

கள் / வெட்டுகள் 
கூம்பு வளைவு/ வெட்டு 
கூப் பின் வெட்டுமுகக் கோடு 
இணை மூலங்கள் 


- 


- 


Conic 
Conic section 
Conju zate roots 
Constant { adjective ) 
Constant ( noun) 
Constant arbitrary 


மாறா 


Contact 
Contiguous 
Continuity 
Continuous 
Continuous curve 


மாறிலி 
ஏகாமொரு 

மாறிலி 
யாதாயொரு 
தொடுகை 
அருகமைந்த 
தொடர்ச்சி 
தொடர்ச்சியான 
தொடர் வரை 


228 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Continuous function 
Continuous variable 
Convention 
Converse 
Conversely 
Co - ordinates 
Co - ordinates polar 
Co -ordinates Rectangular 


தொடர்ச்சியான சார்பு 
தொடர் மாறிலி 
மரபு 
மறு தலை 
மறுதலையாக 
ஆயத் தொலைகள் 
போலர் ஆயத்தொலைகள் 
செங்குத்தச்சு ஆயத் 

தொலைகள் 
குறுக்கு வெட்டுமுகம் 
ஒழுங்கான குறுக்கு வெட்டு 

முகம் 
குறுக்கு வெட்டு முகப்பரப்பு. 


- 


Cross - section 
Cross - section uniform 


வளைவு 
வளைவு 


Cross- sectional area 
Curvature 
Curvature , centre of 
Curvature , circle of 
Curvature , radius of 
Curve 
Curves , family of 


மையம் 
வளைவு வட்டம் 
வளைவாரை 
வளைவு , வளைகோடு , வளைவரை 
வளைவரைக் குடும்பம் 


D 


Damped Harmonic motion 
Damped Oscillations 
Damped Vibrations 
Definite 
Definite Integral 
Definite Integration 


தணித்த இசையியக்கம் 
தணித்த அலைவுகள் 
தணித்த அதிர்வுகள் 
வரையறுத்த , குறிப்பிட்ட 
வரையறுத்த தொகை( யீடு ) 
வரையறுத்த தொகை காணல் 

தொகையீடு செய்தல் 
பாகை ( கோணம் ) 
வகைக்கெழுச் சமன்பாட்டுப் 

படி 
அடர்த்தி 
சார்ந்த 
சார் சார்பு 
சார்புடை மாறி 
வகைக் கெழு ( வாகப்பெறுதி ) 
வழிவந்த 
வழிச் சமன்பாடு 
வழிச் சார்பு - 
வரை , விளக்கிக்கூறு 


- 


Degree ( angle ) 
Degree of a differential 

equation 
Density 
Dependent 
Dependent function 
Dependent variable 
Derivative 
Derived 
Derived equation 
Derived function 
Describe 


- 


கலைச்சொற்கள் 


229 


Determinant 
Determinant , element of 
Diagonal 
Diagram 
Diameter 
Difference 
Differentiable 
Differential 


- 


- 


அணி கோவை 
அணி கோவையின் மூலகம் 
மூலைவிட்டம் 
வரிப்படம் , விளக்கப்படம் 
விட்டம் 
வேறுபாடு 
வகைக்கெழு காணத் தக்க 
வகையீடு , வகையீட்டு நுண் 

எண் 
வகைநுண் கணிதம் 
வகைக் கெழுச் சமன்பாடு 
வகைக்கெழுச் சமன்பாட்டுப் 

படி 
வகைக்கெழுச் சமன்பாட்டு 

வரிசை 
பகுதி வகைக்கெழுச் சமன் 


Differential calculus 
Differential equation 
Differential, degree of 


Differential, order of 


Differential partial 


Direct proportion 
Direction 
Directrix 
Discontinuous 
Discontinuous function 
Discriminant 
Displacement 
Distance 
Distance perpendicular 
Domain 


நேர் விகிதம் 
திசை 
இயக்குவரை 
தொடர்ச்சியில்லாத 
தொடர்ச்சியற்ற சார்பு 
தன்மை காட்டி 
இடப் பெயர்ச்சி 
தூரம் 
செங்குத்துத் தூரம் 
அரங்கம் 


E 


- 


Earth 
Earth s attraction 
Eliminant 
Eliminate 
Elimination 
Ellipse 
Envelope 
Equiangular 
Equiangular spiral 
Equiangular triangle 
Equidistant 


பூமி , புவி 
புவியீர்ப்பு 
நீக்கற்பலன் , நீக்குறு 
நீக்கு 
நீக்கல் , விலக்கல் 
நீள் வட்டம் 
தொடு வளை வரை 
சமகோண 
சமகோணச்சுருள் 
சமகோண முக்கோணம் 
சமதூரமான 


230 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Equilateral 
Equilateral triangle 
Equivalent 
Equivalent equation 
Evaluate 
Evolute 


சமபக்க 
சமபக்க முக்கோணம் 
சமம் , ஒத்த , பொருத்தமான 
ஒத்த ( பொருந்திய )சமன்பாடு 

பொருத்தமான 
மதிப்பிடு 
வரை செங்கோட்டுத் தழுவி 

வெளிச்சுருள் 
திருத்தமான 
பொருத்தமான வகைக்கெழு 
பொருத்தமான வகைக்கெழுச் 
சமன்பாடு 


Exact 
Exact differential 
Exact differential equation 


F 


Factor 
Factor common 


சினை , காரணி 
பொதுச் சினை , பொதுக் 


காரணி 


Factorisation 
Foci 
Foci conjugate 
Focus 
Force 
Form 
Form Standard 
Formula 
Function 
Function Algebraio 
Function Auxiliary 
Function Explicit 
Function Homogeneous 


காரணிப்படுத்தல் காணல் 
குவியங்கள் 
இணைக் குவியங்கள் 
குவியம் 
விசை 
வடிவம் , உருவம் , அமைப்பு 
திட்டமான அமைப்பு 
வாய்பாடு ; சூத்திரம் 
சார்பு 
இயற் கணிச் சார்பு 
துணைச் சார்பு 
வெளிப்படைச் சார்பு 
சமபடிச் சார்பு , ஒருபடித் 

தான சார்பு 
உட்படு சார்பு 
நேர்மாறு சார்பு 
பல்லுறுப்புச் சார்பு 
சார்புடைத் தொடர்பு 


- 


- 


Function Implicit 
Function Inverse 
Function Polynomial 
Functional Relation 


G 


Generalisation 
Generalise 
General 


- 


பொதுவுரை , பொதுவிதி 
பொது விதி காண் 
பொதுவான 


கலைச்சொற்கள் 


231 


- 


Geometry 
Geometry Analytical 
Gradient 
Gradient of a curve 
Gravitation 
Gravity 


வடிவ கணிதம் 
இயல்முறை வடிவ கணிதம் 
சரிவு , சாய்வு விகிதம் 
வளைகோட்டுச் சரிவு 
ஈர்ப்பு 
புவியீர்ப்பு 


H 


Height 
Height of an arc 
Hyperbola 
Hypoteneuse 


உயரம் 
வில்லின் உயரம் 
அதிபரவளைவு 
செம்பக்கம் 


Identical 
Identity 
Imaginary 
Imaginary root 
Inclination 
Indefinite 
Indefinite Integral 
Independent 
Independent Variable 
Indeterminate 
Indeterminate quantity 
Infinite 
Infinite Integral 
Infinite simal 
Infinity 
Initial 
Initial line 

( Polar Co ordinate ) 
Initial velocity 
Instant 
Integer 
Integral 
Integral Calculus 
Integral Definite 


சர்வசம 
முற்றொருமை 
கற்பனையான , மெய்யிலா 
கற்பனைத் தீர்வு / மூலம் 
சாய்வு 
வரையறுக்கப்படாத 
வரையறாத தொகை ( யீடு ) 
சாராத , சார்பற்ற , சார்பிலா 
சாராமாறி 
தேரப் பெறாத , தேரா 
தேராக் கணியம் 
முடி விலா , கந்தழி 
கந்தழி எல்லைத்தொகை 
நுண்ணெண் 
முடிவிலி , கந்தழி , எண்ணிலி 
தொடக்கத்தி மூள்ள 


- 


ஆதிக்கோடு 
தொடக்க 

வேகம் 
ஆரம்ப 
கணம் 


முழு எண் 


- 


தொகை 
தொகை நுண் கணிதம் 
வரையறுத்த தொகை 


232 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Integrand 
Integrate 
Integrating Factor 


Integration 
Intercept 
Intersect 
Interval 
Intrinsic equation 
Invariable 
Involute 
Irrational 


தொகைச் சார்பு 
தொகை காண் 
தொகையீட்டுக் காரணி , 
தொகைக் காரணி , தொகை 
காண் காரணி 
தொகையிடல் / காணல் 
வெட்டுத்துண்டு 
வெட்டு 
இடைவெளி 
உள்ளீட்டுச் சமன்பாடு 
மாறாத , மாற்றமில்லாத 
உட்சுருள் 
அளவுக்கிணங்காத , 

விகிதமுறாத 
ஒழுங்கற்ற 
இருசம 
இரு சமபக்கச் சரிவகம் 
இரு சமபக்க முக்கோணம் 
உறுப்பு 


- 


- 


Irregular 
Isosceles 
Isosceles trapezium 
Isosceles triangle 
Item 


Joint 


கூட்டு 


Kilogram 
Kilometre 


கிலோ கிராம் 
கிலோ மீட்டர் 


L 


Lakh 
Latus.rectum 
Law 
Limit 
Limited 
Line 
Line curved 
Line horizontal 
Line Straight 
Line Vertical 


இலட்சம் 
செவ்வகலம் 
விதி 
எல்லை 
எல்லைக்குட்பட்ட 
கோடு , வரி , வரை 
வளைகோடு 
கிடைக்கோடு 
நேர்க் கோடு 
நிலைக்குத்துக் கோடு 


கலைச்சொற்கள் 


233 


Linear 
Linear differential equation 


| 


Locus 
Logarithm 
Logarithm common 
Logarithm Naperian 


ஒருபடிக்குரிய 
ஒருபடி வகைக்கெழுச் சமன் 

பாடு 
இயங்கு வழி , இயங்கு பாதை 
மடக்கை 
பொது மடக்கை 
நேப்பியரின் மடக்கை 


M 


Magnitude 
Mass 


- 


Mass , centre of 


Mathematics 
Maximum 
Maximum value 
Measure 
Mechanics 


- 


Method 
Metre 
Metre centi 
Middle 
Minimum 
Minimum value 
Minus 
Minute ( angle ) 
Minute ( Time ) 
Modulus 
Motion 
Multiple 
Multiple roots 


பருமன் , அளவு 
பொருண்மை , திணிவு , நிறை 
பொருண்மை 

மையம் 
திணிவு 
கணிதம் 
மீப்பெரு 
மீப்பெரு மதிப்பு 
அளவு , அளவை 
நிலையியக்கவியல் , இயந்திர 

வியல் 
வழி , செய்முறை 
மீட்டர் ( மீ ) 
சென்டி மீட்டர் ( செ.மீ. ) 
நடுவான , மையமான 
மீச்சிறு 
மீச்சிறு மதிப்பு 
கழி , குறை 
கலை ( கோணம் ) 
நிமிடம் ( நேரம் ) 
மட்டு மதிப்பு , எண்ணளவு 
இயக்கம் 
மடங்கு 
மடங்கு தீர்வுகள் மூலங்கள் 


7 


Newton s Law of cooling 


Newton s laws of motion 
Nodal Locus 


நியூட்டனின் வெப்ப இழப்பு 

விதி 
நியூட்டனின் இயக்க விதிகள் 
கணுவியங்கு பாதை , 
கணுவொழுக்கு 


234 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Node 


பிரி 


சந்திப்புள்ளி , 
முனை , கோள் சந்தி 
ஓரினமில்லாத , சமபடி 


Non -homogeneous 


யில்லாத 


Non -Linear 
Normal 
Normal to a curve 
Notation 
Number 
Number Imaginary 
Number Irrational 


ஒருபடி யில்லாத 
செங்கோடு 
வரைச் செங்கோடு 
குறியீடு , குறியீட்டு முறை 
எண் 
கற்பனை எண் 
அளவுக்கிணங்காத எண் , 

விகிதமுறா எண் 
அளவுக்கிணங்கிய எண், 
விகிதமுறு எண் 


Number Rational 


O 


Object 
Operation 
Operation Mathematical 
Operator 
Operator differential 
Opposite 
Order 
Order of a differential 

equation 
Ordinary 
Ordinate 
Origin 
Orthogonal 
Orthogonal Trajectory 


பொருள் 
செயல் , செய்கை 
கணிதச் செயல் செய்கை 
செயலி 
வகைக்கெழுச் செயலி 
எதிரான 
வரிசை 
வகைக்கெழுச் சமன்பாட்டு 

வரிசை 
சாதாரண , பொதுவான 
குத்தாயம் , நிலைத்தூரம் 


- 


Oscillation 
Oscillation Damped 
Oscillation forced 
Osculating curve 
Osculating plane 


செங்குத்தான 
செங்கோண வெட்டுவரை , 

செங்குத்து வெட்டுவரை 
அலைவு , ஊசல் 
குறைந்த அலைவு 
வலிந்த அலைவு 
கொஞ்சுவளை கோடு 
கொஞ்சு தளம் 


P 


Parabola 


பரவளைவு 


கலைச்சொற்கள் 


235 


வான்குடை , மிதவை 
ஒருபோகு , இணை 
இணையான வளை வரைகள் 
இணைக்சோடுகள் 
சாராமாறி , துணையலகு 
சாராமாறி மாற்றம் 
சாராமாறி முறை 


- 


- 


- 


பகுதி 
பகுதிக்குரிய 
பகுதிவகைக்கெழு 
பகுதிப்பின்னங்கள் 


- 


Parachute 
Parallel 
Parallel curves 
Parallel lines 
Parameter 
Parameters , Variation of 
Parameters , Method of, 

Variation of 
Part 
Partial 
Partial Derivative 
Partial fractions 
Partial differential 

co -efficient 
Partial differential 

equation 
Particular 
Particular integral 
Particular solution 
Path 
Path of a projectile 
Perimeter 
Perpendicular 
Point 
Point fixed 
Point focal 
Point Nodal 
Point Stationary 
Point Turning 
Pole 
Pole ( polar co -ordinates) 
Pressure 
Primitive 


- 


பகுதிவகைக்கெழு 
பகுதி வகைக்கெழுச் 

சமன்பாடு 
குறிப்பிட்ட , சிறப்பான 
சிறப்புத்தீர்வு / தொகை 
சிறப்புத்தீர்வு 
வழி , பாதை 
எறிபொருட்பாதை 
சுற்றளவு 
செங்குத்தான , செங்குத்து 


- 


புள்ளி 


நிலைத்தபுள்ளி 
குவியப்புள்ளி 
கணுப்புள்ளி 
கண நிலைப்புள்ளி 
திரும்பற்புள்ளி 
முனை , துருவம் 
ஆதிப்புள்ளி 
அழுத்தம் 
மூலம் , முதற் சார்பு ; மூலச் 

சார்பு 
முழு முதற் சார்பு , முழு மூலச் 

சார்பு , முழ மூம் 
வகைக்கெழுச் சமன்பாட்டின் 
முதல் 

சார்பு 


Primitive complete 


Primitive of a differential 


Equation 


மூலச் 


236 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Property 
Proportion 


தன்மை , பண்பு 
விகித சமம் , விகிதப் 

பொருத்தம் 
நேர்விகிதப் பொருத்தம் 
நேர்மாறு விகிதப்பொருத்தம் 


- 


Proportion Direct 
Proportion Inverse 


Quadratic Equation 
Quadratic Expression 
Quantity 
Quantity known 
Quantity unknown 
Quotient 


இருபடிச் சமன்பாடு 
இருபடிக் கோவை 
கணியம் 
தெரிந்த கணியம் 
தேராக் கணியம் 


ஈவு 


R 


- 


. 


Radian 
Radian measure 
Radius 
Range 
Rate 
Ratio 
Ratio direct 
Ratio inverse 
Rational 
Rational number 
Rectangle 
Rectangular hyperpola 
Regular 
Relation 
Relative 
Relative acceleration 
Relative motion 
Relative velocity 
Resistance 
Right angle 
Rocket 
Root 
Rule 


ஆரையன் 
ஆரையன் அளவு ( வை ) 
ஆரம் 
இடைவெளி, வீச்சம் 
வீதம் 
விகிதம் 
நேர் விகிதம் 
நேர்மாறு விகிதம் 
அளவுக்கிணங்கிய , விகிதமுறு 
அளவுக்கிணங்கிய எண் 
செவ்வகம் 
செவ்வக அதிபரவளைவு 
ஒழுங்கான 
தொடர்பு 
சார் , சாருகின்ற 
சார் முடுக்கம் 
சாரியக்கம் 
சார்வேகம் 
தடை , எதிர்ப்பு 
செங்கோணம் 
உந்து கூண்டு 
மூலம் , தீர்வு 


கலைச்சொற்கள் 


S 


விகலை 
வினாடி 
வட்டக் கோணப் பகுதி 
துண்டு 


- 


- 


மீச்சிறு தூரம் 
பக்கம் 
ஒருங்கமைச் சமன்பாடுகள் 
ஒருங்கமை வகைக்கெழுச் 

சமன்பாடுகள் 
தனிச் சிறப்பான 
தனிச் சிறப்புப் புள்ளி 
தனிச் சிறப்புத் தீர்வு 
தீர்வு 
ஏற்கத் தக்கத் தீர்வு 
பொதுத் தீர்வு 
சிறப்புத் தீர்வு 
தனிச் சிறப்புத் தீர்வு 


- 


Second (angle) 
Second (time ) 
*Sector 
Segment 
Shape 
Shortest distance 
Side 
Simultaneous equations 
Simultaneous differential 

equations 
Singular 
Singular point 
Singular solution 
Solution 
Solution admissible 
Solution general 
Solution particular 
Solution singular 
Solve 
Sphere 
Spiral 
Spiral equiangular 
Square 
Standard 
Standard form 
Structure 
Sub -normal 
Sub - tangent 
Substitute 
Successive 
Successive differentiation 
Successive integration 
Sum 
Surface 
Surface curved 
Symbol 
Symmetry 
Symmetry , Axis of 


கோளம் 
சுருளி 
சமகோணச் சுருளி 
வர்க்கம் , சதுரம் 
திட்டமான 
திட்ட அமைப்பு 
அமைப்பு 
செங்கோட்டடி 
தொடு கோட்டடி 
பிரதியிடு , ஈடுசெய் 
தொடர்ந்து , அடுத்தடுத்த 
தொடர் வகைக்கெழு காணல் 
தொடர் தொகை காணல் 
கூட்டுத் தொகை 
மேற் பரப்பு 
வளைபரப்பு 
குறியீடு 
சமச்சீரான 
சமச்சீரச்சு 


- 


238 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


T 


Table 
Tangent ( geometry )) 
Tangent ( Trigonometry ) 


Term 
Theorem 
Theoretical 
Theoretical Proof 
Theory 
Thermal capacity 
Thermal conductivity 
Thickness 
Thin 
Time 
Trajectory 
Trajectory w 
Trajectory orthogonal 


வாய்பாடு , அட்டவணை 
தொடுகோடு வரை 
கோணக் கணிதத் தகவு , 

இருக்கை 
உறுப்பு 
தேற்றம் 
அறிமுறைக்குரிய 
அறிமுறை நிறுவல் 
கொள்கை , அறிமுறை 
வெப்பக் கொள்ளளவு 
வெப்பங் கடத்துத்திறன் 
தடிப்பு , மொத்தம் 
மெல்லிய 
நேரம் 
சமவெட்டு வளைவரை 
ப - சமவெட்டு வளைவரை 
செங்கோணவெட்டு வளைவரை 


- 


Uniform 
Uniform velocity 
Unknown 
Unlike 
Unlimited 


ஒரு சீரான , மாறாத 
சீரான வேகம் , மாறாத வேகம் 
தெரியாத 
ஒவ்வாத 
எல்லையில்லாத 


V 


Value 
Value Absolute 


- 


Value approximate 
Value maximum 
Value minimum 
Vanish 
Variable 
Variable dependent 
Variable independent 
Variable parameter 
Variable point 


மதிப்பு , பெறுமானம் 
மட்டு மதிப்பு , தனிப் 

பெறுமானம் 
தோராய மதிப்பு 
மீப்பெரு மதிப்பு 
மீச்சிறு மதிப்பு 
மறைதல் 
மாறி 
சார் புடை மாறி 
சார்பில் மாறி 
மாறும் சாராமாறி 
மாறும் புள்ளி 


- 


கலைச்சொற்கள் 


Variate 
Variation 
Variation of parameters 
Volume 


மாறி 
மாறல் . மாறுபாடு , மாற்றம் 
சாராமாறி மாற்றம் 
கன அளவு , பருமம் 


W 


Weight 
Width 


எடை 
அகலம் 


X 


x -axis 


T- அச்சு 


Y 


y -axis 


y- அச்சு 


Z 


Zero 


பூச்சியம் 


புத்தகப் பட்டியல் 


1. வகைக்கெழுச் சமன்பாடுகள்- கொள்கையும் கணக்குகளும் 

- ஏயர ஸ் , F. 
Theory and Problems of Differential Equations 

-Ayres F. 
2. வகைநுண்கணிதம் 

--எட்வார்டஸ் 
Differential Calculus 

--Edwards 
3. வகைக்கெழுச் சமன்பாடுகள் பற்றிய ஆய்வு நூல் 

- ஃபார்ஸிதி 
A Treatisen o Differential Equations 

- Forsyth 
4. தொகைநுண்கணிதம் ( தமிழில்) 

--Govindarajan 
5. வகைக்கெழுச் சமன்பாடுகள் 

--ஜான்ஸன் 
Differential Equations 

-Johnson 
* 6 . பொறியியல் , விஞ்ஞான மாணவர்களுக்குரிய வகைக்கெழுச் 
சமன்பாடுகள் 

--லாம்பே , டிரான்டர் 
Differential Equations for Engineers and Scientista 

-Lambe and Tranter 
7. வகைக்கெழுச் சமன்பாடுகள் 

--மர்ரே 
Differential Equations 

-Murray 
8. தொகைநுண்கணிதம் 

- பிரசாத் , கோரக் 
Integral Calculus 

--Prasad , Gorakh 
9. கனவடிவ கணிதம் 

- ஸ்மித், C. 
Solid geometry 

--Smith , C. 
10. தொகைநுண்கணிதம் 

--வில்லியம் ஸன் 
Integral Calculus 

--Williamson 


. 


